எனது நினைவுக்‌ கடல்‌ 


ஆசிரியர்‌ : 
ஸ்ரீ பாபநாசம்‌ சிவன்‌ 


பதிப்பாசிரியர்‌ : 
ஏச்‌. வைத்தியநாதன்‌ 


வெளியிட்டவர்‌ : 
திருமதி. ருக்மிணி ரமணி 
B-5, ரோஹிணி கார்டன்ஸ்‌ 
சாந்தோம்‌ ஹைரோடு, சென்னை - 600 028. 


af 


முதற்பதிப்பு : அக்டோபர்‌ 1996 


உரிமை பதிவு 


fi 


விலை : Rs.45/- 


வெளியிட்டவர்‌ : . 
ஸ்ரீ சிவன்‌ புதல்வியார்‌ 
ருக்மிணி ரமணி 

B-5, ரோஹிணி கார்டன்ஸ்‌ 
சாந்தோம்‌ ஹைரோடு, 
சென்னை - 600 028. 


அச்சிட்டோர்‌ : ்‌ 
ஸ்ரீ மாருதி லேஸர்‌ பிரிண்டர்ஸ்‌, 
174, பீட்டர்ஸ்‌ ரோடு, 


இராயப்பேட்டை, சென்னை - 600 014. 


நரலைப்‌ பற்றி..... 


என்‌ தந்தையார்‌ ஸ்ரீ சிவன்‌ அவர்கள்‌ “எனது 
நினைவுக்கடல்‌' என்ற தலைப்பில்‌ தினமணிப்பத்திரிகை ஞாயிறு 
சுடரில்‌ வாரம்‌ ஒன்றாக மூன்று மாத காலம்‌ எழுதி வந்தார்கள்‌. 
7-1-1968 முதல்‌ 21-4-68 .வரை கட்டுரைகள்‌ வெளிவந்தன. 
அவற்றில்‌ எல்லா நிகழ்ச்சிகளும்‌ அவரது இளமைக்‌ காலத்தில்‌ 
நிகழ்ந்தவை. 'கடல்‌' என்ற தலைப்பிற்கு ஏற்பத்‌ தாம்‌ எழுதிய 
வற்றை 'அலை' என்று கூறி இருபத்தேழு அலைகளே 
காட்டியுள்ளார்‌. 


ஒவ்வொரு அலையிலும்‌ எத்தனையோ முத்துக்கள்‌ 
வந்துள்ளன. அந்த முத்துக்களைக்‌ கோத்த ஒரு சிறிய மாலையே 
இந்தப்‌ புத்தகம்‌. 


தமிழகத்தில்‌ அவரது இளமைக்‌ காலத்திய இசையுலக 
நிகழ்ச்சிகள்‌, இசை விற்பன்னர்கள்‌ பற்றிய செய்திகள்‌ 
முதலியவற்றைச்‌ சுவைபட இதில்‌ கூறியுள்ளார்‌. வடிவத்தில்‌ நூல்‌ 
சிறியதேயானாலும்‌ செய்திகள்‌ மதிப்பில்‌ - கருத்துச்‌ செறிவில்‌ 
மிகவும்‌ பெருமை வாய்ந்தவை என்பதைப்‌ படிப்போர்‌ உணர்வர்‌. 
இசைத்தமிழன்னைக்கு இந்தச்சிறிய நூலை ஒரு முத்தாரமாக 
அணிவிக்கிறேன்‌. 


இந்த இருபத்தேழு கட்டுரைகளையும்‌ திரு. எச்‌, 
வைத்தியநாதன்‌ அவர்கள்‌ கண்ணெனக்‌ காத்துப்‌ போற்றி 
வைத்திருந்து என்னிடம்‌ சேர்ப்பித்தார்கள்‌. அவர்கள்‌ இவற்றைத்‌ 
தரவில்லையானால்‌ இந்த நூல்‌ வெளிவந்திராது. என்‌ வேண்டு 
கோளின்படி அவரே பதிப்பாசிரியராயிருந்தும்‌ பலவகைகளிலும்‌ 
உதவினார்‌. அவருக்கு என்‌ மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


(iii) 


1968-இல்‌ இந்தக்‌ கட்டுரைகளை வெளியிட்ட தினமணி 
பத்திரிகையாசிரியருக்கும்‌ என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


பாராட்டுரையாக இதில்‌ காணும்‌ பகுதியை வெளியிட 
அநுமதி தந்துள்ள 'இசைஏடு', 'பவன்ஸ்‌ ஜர்னல்‌' ஆசிரியர்க்கும்‌ 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


- ருக்மிணி ரமணி 
B-5, ரோஹிணி கார்டன்ஸ்‌ 
ஸாந்தோம்‌ ஹை ரோடு 
சென்னை-28. 
20.9.1996 


(iv) 


o டட. 


பாராட்டுரை 
(சங்கீத கலாநிதி ஸ்ரீ முசிரி சுப்ரமண்ய அய்யர்‌) 


பிரம்மஸ்ரீ பாபநாசம்‌, சிவன்‌ பெயரைத்‌ தெரியாதவர்‌ 
தென்னாட்டு இசையுலகில்‌ எவருமிரார்‌. ஒவ்வொரு 
குடும்பத்துக்கும்‌ பழக்கமான பெயர்‌. இந்நாளைய சாஹித்திய 
கர்த்தாக்களிடையில்‌ மிகச்‌ சிறந்த வாக்கேயக்காரர்‌. அவரது 
பாட்டுக்களின்‌ மெட்டுக்கள்‌ தூய்மையானவை; தென்னிந்தியாவில்‌ 
உதித்த மாபெரும்‌ சாஹித்தியகர்த்தாக்களின்‌ படைப்புக்களுடன்‌ 
எளிதில்‌ ஒப்பிடக்‌ கூடியவை. 


ஸ்ரீ சிவன்‌ இளவயதில்‌ பல ஆண்டுகள்‌ திருவனந்தபுரத்தில்‌ 
வசித்து வந்தார்‌. அந்நாளில்‌ ஸ்ரீ நீலகண்ட சிவன்‌ அங்கு வாழ்ந்து 
வந்தார்‌. ஸ்ரீ நீலகண்ட சிவனிடம்‌ நமது சிவன்‌ ஈடுபாடு கொண்டு 
விட்டார்‌. இப்பழக்கம்‌ அவரது வாழ்க்கைக்‌ குறிக்கோளை திருப்பி 
விட்டதென்று தோன்றுகிறது. இன்றைக்கும்‌ பாபநாசம்‌ சிவனிடம்‌ 
நீலகண்ட சிவன்‌ ஒளிந்து, ஒளி சிந்திக்கொண்டிருப்பதைக்‌ 
காண்கிறோம்‌. பாபநாசம்‌ சிவனுடைய சங்கீதத்தில்‌ லகுவாக 
அமைந்த ஞானமும்‌, இயற்கையான அமைப்பும்‌ அந்நாளைய 
மகா வித்வான்‌௧ளுடன்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ வாய்ப்பைப்‌ பெற்று 
தந்தன. தம்முடைய எளிய வாழ்க்கை நெறியாலும்‌, ஆழ்ந்த சங்கீத 
ஞானத்தினாலும்‌ அவர்களுடைய நன்மதிப்பையும்‌, அன்பையும்‌ 
சம்பாதித்துக்‌ கொண்டார்‌. 


அழியாப்‌ புகழ்‌ பெற்ற மகா வித்வானான 
கோனேரிராஜபுரம்‌ வைத்திய நாத அய்யர்‌, ஸ்ரீ சிவனை அழைத்து 
ஏழாண்டுக்காலம்‌ தம்‌ பக்கத்திலேயே வைத்துக்‌ கொண்டார்‌. 
சிவனுடைய சாஹித்தியங்களையும்‌ விருத்தங்களையும்‌ செவியாரப்‌ 
பாடிக்‌ கேட்க வேண்டும்‌ என்ற பேரவாவே அவரைத்‌ தம்முடன்‌ 
வைத்துக்‌ கொண்டதற்குக்‌ காரணம்‌. அக்காலத்திலேயே சிவன்‌ 
பெரும்‌ சாஹித்தியகர்த்தா, சிறந்த சங்கீத வித்வான்‌ என்று பெயர்‌ 
எடுத்திருந்தார்‌. ஸ்ரீ ஹரிகேசநல்லூர்‌ முத்தையா பாகவதரும்‌, பிற 


(5) 


வித்வான்‌௧ளும்‌ இவருடன்‌ பழகினர்‌; இவரிடம்‌ பெருமதிப்புக்‌ 
கொள்ளலாயினர்‌. 


ஸ்ரீ சிவன்‌ செய்யும்‌ பஜனை தனி விசேஷம்‌ வாய்ந்தது. 
சிவன்‌ பஜனைகளில்‌ அவருடைய உளமுருக்கும்‌ இசைப்‌ 
பெருக்கைக்‌ கேட்க ஏராளமான ஜனத்திரள்‌ குழுமலாயின. 
ஸ்ரீ சிவன்‌ பஜனையில்லாமல்‌ கும்பகோணத்தில்‌ மகம்‌, நாகைப்‌ 
பட்டினத்தில்‌ ஆடிப்பூரம்‌, திருவையாற்றில்‌ சப்தஸ்தானம்‌, 
திருவாரூரில்‌ விருஷப வாகன சேவை, மயிலையில்‌ மார்கழி 
மாதம்‌ பூர்த்தியாகாது என்றாகி விட்டது. 


மதுரை சித்திரைத்‌ திருவிழாவில்‌ நடந்த வரலாறு ஒன்றை 
நான்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. புகழ்‌ பெற்ற மன்னார்குடி சின்ன 
பக்கிரி நாதஸ்வரம்‌ வாசித்துக்‌ கொண்டிருந்தார்‌. திடீரென்று 
தம்மைச்‌ சுற்றி நின்று கொண்டிருந்த ஜனத்திரள்‌ கரைந்து 
கொண்டிருப்பதைக்‌ கண்டார்‌; திரும்பிப்‌ பார்த்தார்‌. பின்னால்‌ ஸ்ரீ 
பாபநாசம்‌ சிவன்‌ மெய்மறந்து பரவசத்துடன்‌ பாடிக்‌ கொண்டு 
வருவதைக்‌ கண்டார்‌. அவருக்கு நிலை கொள்ளவில்லை. 
நேராகச்‌ சிவன்‌ இருக்கும்‌ இடம்‌ சென்று கும்பிட்டு, தன்‌ 
பாராட்டுதலைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌. 


இசை உலகில்‌ இத்துணை நெடிய அனுபவமிக்க 
மகானுடைய நினைவுக்‌ குறிப்புக்களைப்‌ பதிந்து, “தினமணி” 
சுடரில்‌ வரிசையாக வெளியிட அவரை இசையச்‌ செய்தது மிக 
நல்ல சேவை. இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தோற்றுவாயில்‌ வாழ்ந்து 
வந்த சங்கீத மகா வித்துவான்௧ளைப்‌ பற்றி இதுவரை வெளிவராத 
செய்திகளைச்‌ சொல்பவை இக்குறிப்புக்கள்‌. செறிந்த அறிவைப்‌ 
புகட்டுவதும்‌, சுவைமிக்க நிகழ்ச்சிகள்‌ நிரம்பியதுமான இக்‌ 
கட்டுரைக்‌ கோவையை சங்கீத மாணாக்கர்கள்‌ மட்டுமன்றி பொது 
மக்களும்‌ விரும்பிப்‌ படிப்பார்கள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


குறிப்பு: 7-1-68 அன்று “நினைவுக்கடல்‌' கட்டுரை 
ஆரம்பத்திற்கு முகவுரையாகத்‌ தினமணியில்‌ எழுதப்பட்டது. 


(vi) 


இசைஅரசு எம்‌.எம்‌.தண்டபாணிதேசிகர்‌ 


தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ இறைவனாகிய சிவபெருமான்‌ 
நமது முன்னோர்களால்‌ ஆக்கப்பட்ட பல ஆலயங்களிலிருந்து 
மக்களுக்கு அருள்‌ செய்து கொண்டிருப்பது யாவரும்‌ அறிந்ததே. 
ஆயினும்‌ சுமார்‌ இருபத்தைந்து ஆண்டுகட்கு முன்னர்‌ 
நடமாடுங்கோயில்களாகிய மக்களின்‌ எண்ணத்திலும்‌, 
அன்பிலும்‌, பக்தியிலும்‌ குடிகொண்டு அவர்களுக்குத்‌ தொண்டு 
செய்த இரண்டு சிவனார்களைப்‌ புகழ்ந்து பேசாதார்‌ இல்லை. என்‌ 
இளமையில்‌ எங்குச்‌ சென்றாலும்‌, இந்தச்‌ சிவன்களின்‌ 
பெயரையும்‌, அவர்கள்‌ செய்து வரும்‌ பெரும்‌ பணியையும்‌, நான்‌ 
கேள்வியுற்றும்‌ நேரிலேயே கண்டும்‌ இன்புற்றிருக்கின்றேன்‌.இந்த 
இரண்டு சிவனார்‌ யாரென்றால்‌, ஒரு சிவன்‌ தேப்பெருமாள்‌ 
நல்லூர்ச்‌ சிவன்‌. இன்னொரு சிவன்‌ பாபநாசம்‌ சிவன்‌. இரண்டு 
சிவன்களும்‌ மக்கள்‌ மனத்தில்‌ வேரூன்றி விட்டார்கள்‌. யான்‌ 
முதலில்‌ குறிப்பிட்ட தேப்பெருமாள்‌ நல்லூர்ச்‌ சிவன்‌ என்பவர்‌ 
தஞ்சை ஜில்லாவிலும்‌ ஏன்‌! தமிழ்நாடெங்கணும்‌ உள்ள 
ஆலயங்களில்‌ கும்பாபிஷேகம்‌ நடைபெற்றாலும்‌ சரி, விழாக்கள்‌ 
நடைபெற்றாலும்‌ சரி, ஆங்கெல்லாம்‌ முதலில்‌ தோன்றி 
விழாக்களில்‌ ஆண்டவனைத்‌ தரிசிக்க வந்த பக்தகோடிகளுக் 
கெல்லாம்‌ ஜாதி, மத வித்யாசமில்லாமல்‌ உணவை வாரி வாரி 
வழங்கி இன்புற்றார்கள்‌. இரண்டாவதாகக்‌ குறிப்பிடும்‌ பாபநாசம்‌ 
சிவன்‌ அவர்கள்‌ செய்த தொண்டினால்‌ ஒவ்வொரு ஆலய 
விழாவிலும்‌ ஒவ்வொருவருடைய உள்ளமும்‌, உருகி, 
பக்தியெனும்‌ கடலில்‌ குளித்து இசையமுதுண்டு, ஆண்டவனின்‌ 
அருளை வியந்து பேரானந்தமெய்திற்று. அவ்வாறு 
இன்புற்றவர்களில்‌ அடியேனும்‌ ஒருவன்‌. ஆகவே இவர்களில்‌ 
முதல்‌ சிவனார்‌ அவர்கள்‌ மக்களுக்கு உண்ண உணவை மட்டும்‌ 
அளித்தார்கள்‌. நமது பாபநாசம்‌ சிவன்‌ அவர்களோ 
செல்வத்துட்செல்வம்‌ செவிச்செல்வம்‌, அச்செல்வம்‌ செல்வத்துள்‌ 
எல்லாம்‌ swa”; “செவிக்குணவில்லாத போழ்து சிறிது 
வயிற்றுக்கும்‌ ஈயப்படும்‌” என்று திருவள்ளுவனாராகிய 


(vii) 


பொய்யாமொழியார்‌: புகழ்ந்ததற்கேற்ப, மக்களை மெய்ம்மறந்து 
நிற்கும்‌ படியாகத்‌ தனது பக்தி, அன்பு என்னும்‌ இரண்டு 
உணர்ச்சியினாலும்‌ வெளி வந்த பாமாலைகளால்‌ இறைவனுடைய 
புகழைப்‌ பொழிந்து அர்ச்சனை செய்திருக்கின்றார்‌. 


அத்துடன்‌ பாடல்‌ இயற்றுபவர்கட்கு இசையில்‌ அறிவு 
குறைவாகவும்‌, இசையில்‌ அறிவுள்ளவர்கட்கு இயற்பகுதியில்‌ 
அறிவு குறைவாகவும்‌ உள்ளதை நாம்‌ நேரில்‌ காண்கின்றோம்‌. 


நமது. சிவனவர்களிடத்தில்‌ இயலும்‌ இசையும்‌ நான்‌ 
பெரியவனா? நீ பெரியவனா? என்று போட்டி போட்டுக்‌ 
கொண்டு அவர்கள்‌ வாயிலாக இயற்றப்பெறும்‌ பாடல்களில்‌ 
இரண்டுமே முதல்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. அதைக்கண்டே நம்‌ 
நாட்டுச்‌ சங்கீத வித்வான்‌௧ளெல்லாம்‌, தமது விருப்பை, 
வெறுப்பை எல்லாம்‌ விட்டுத்‌ தாம்‌ செய்யும்‌ கச்சேரிகளிலெல்லாம்‌ 
சிவன்‌ அவர்கள்‌ இயற்றிய பாடல்களை மக்கள்‌ மனமகிழ 
இசையரங்கில்‌ பாடிப்‌ பெரும்புகழ்‌ எய்தியிருக்கின்றார்கள்‌. 


நம்‌ நாட்டில்‌ இசையரங்குகளில்‌ தமிழிலேயே பாடல்களை 
இசைவாணர்கள்‌ பாட வேண்டும்‌ என்று மக்கள்‌ மனத்தில்‌ 
நினைப்பதற்கு முன்னதாகவே சிவன்‌ அவர்கள்‌ தமிழுக்கும்‌ 
இசைக்கும்‌ பெருந்தொண்டாற்றி இருக்கின்றார்கள்‌ என்பது 
நாமறிந்த உண்மையே. பத்துப்‌ பன்னிரண்டு ஆண்டுகளாக நமது 
நாட்டில்‌ சினிமா என்ற நிழற்‌ படக்காட்சியில்‌ மக்கள்‌ அதிகமான 
அன்பைக்‌ காட்டி வருகிறார்கள்‌. சினிமாவிற்குத்‌ தான்‌ பொருள்‌ 
வருவாய்‌ அதிகம்‌. அதற்குக்‌ காரணம்‌ நமது சிவன்‌ அவர்களே 
தான்‌. ஏனெனில்‌ திருவாட்டி எம்‌.எஸ்‌.சுப்புலக்ஷ்மி அவர்களும்‌, 
திருவாளர்‌ எம்‌.கே.தியாகராஜபாகவதரவர்களும்‌ இன்னும்‌ 
மற்றவர்களும்‌, (ஏன்‌, என்னையும்‌ சேர்த்துக்‌ கொள்கிறேன்‌) 
சிவன்‌ அவர்கள்‌ இயற்றிய பாட்ல்களைச்‌ சினிமாப்படத்தில்‌ 
பாடியதினாலேயே சினிமா வானில்‌ பெரும்புகழ்‌ எய்தவும்‌ 
செல்வாக்கடையவும்‌ முடிந்தது. 


(viii) 


இவர்கள்‌ சினிமாவில்‌ பாடிய பாடல்கள்‌ சிறியோர்‌ முதல்‌ 
பெரியோர்‌ வரை அனைவருடைய உள்ளங்களிலும்‌ மகிழ்ச்சி மிக, 
ஒலித்துக்‌ கொண்டிருப்பதை நாம்‌ அனைவரும்‌ உணர்வோம்‌. 


சினிமாப்படத்திற்கு. முறையே கதை, வசனம்‌, நடிப்பு, 
பாட்டு ஆகியவை முக்கியம்‌ “என்று சொன்னவர்கட்குப்‌ பாட்டு 
ஒன்றினாலேயே படத்தை மக்கள்‌ ரசிக்கும்படி செய்யலாம்‌ என்று 
அறிவுறுத்தியவர்கள்‌ சிவன்‌ அவர்கள்‌. எனது சொந்த 
அநுபவத்தில்‌ நிகழ்ந்த ஒரு சம்பவம்‌ எனக்கு நினைவிற்கு 
வருகின்றது. பேரறிஞர்‌ உயர்திரு. எஸ்‌.எஸ்‌.வாசன்‌ அவர்களால்‌ 
நிர்வாகம்‌ செய்யப்பட்டு வருகின்ற ஜெமினி ஸ்டுடியோவில்‌ 
நந்தனார்‌ என்ற படப்படிப்பின்‌ போது ஒருநாள்‌ டைரக்டர்‌ ஸ்ரீ 
முத்துசாமி அய்யரவர்களும்‌, சிவன்‌ அவர்களும்‌, நானும்‌ சேர்ந்து 
ஒத்திகை பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ போது, “சிவன்‌ 
அவர்களுக்கும்‌ முருகதாசர்‌ என்ற முத்துசாமி அய்யரவர்‌ 
களுக்கும்‌ பெரும்‌ போட்டி ஒன்று உண்டாயிற்று. என்னவெனில்‌ 
தேசிகரை நான்‌ நன்றாக நடிக்க வைத்து விடுகிறேன்‌; அந்த 
அளவிற்குத்‌ தேசிகரை நீங்கள்‌ படத்தில்‌ பாடும்படியாகச்‌ செய்ய 
முடியுமா? என்று சிவன்‌ அவர்களிடத்தில்‌ முருகதாசர்‌ அவர்கள்‌ 
அறை கூவினார்கள்‌. அதற்குச்‌ சிவன்‌ அவர்கள்‌ மிகப்‌ 
பொறுமையுடனும்‌, அமைதியுடனும்‌ வினயத்துடனும்‌ தேசிகரைப்‌ 
படத்தில்‌ நான்‌ எவ்வளவு உயர்வாகப்‌ பாடும்படிச்‌ செய்கிறேனோ 
அந்த அளவிற்குத்‌ தேசிகரை நடிக்க வைக்க உம்மால்‌ இயலுமா 
என்று பதிலுக்கு அறைகூவியழைத்தார்‌. 


இருவருக்கும்‌ நடைபெற்ற போட்டியினால்‌ நடிப்பிலும்‌ 
பாட்டிலும்‌ நான்‌ பெருமுயற்சி எடுக்கவேண்டியவனாகி 
விட்டேன்‌. இளமையிலிருந்தே சிவன்‌ அவர்களை நன்கு 
தெரிந்தவனாகையாலும்‌, அவர்களின்‌ இயல்‌ இசை இரண்டிலும்‌ 
மிக்கப்‌ பற்றுடையவனாகையாலும்‌, சிவன்‌ அவர்கள்‌ பக்கமே என்‌ 
மனம்‌ சாய்ந்தது.. அவர்கள்‌ என்னை ஒரு மகனாகவும்‌, மாணாக்‌ 
கனாகவும்‌ எண்ணிப்‌ பாடல்களை எனக்குச்‌ சொல்லும்போது, 
ஆஹா! என்று ஆனந்தமடைவேன்‌. இயற்பகுதியை 


(ix) 


ஓருடலாகவும்‌, இசைப்பகுதியை அந்த உடலில்‌ உள்ள 
உயிராகவும்‌ பாடல்களையமைத்து அவற்றில்‌ ஜீவகளையும்‌ 
வளைவும்‌, குழைவும்‌ தோன்றும்படியாகப்‌ பத்தரை மாற்றுத்‌ 
தங்கத்தினால்‌ உருக்கி எடுத்த சிலையைப்‌ போல்‌ இசை உருவம்‌ 
அவற்றிற்குக்‌ கொடுத்து எனக்குப்‌ போதிப்பார்கள்‌. 


இப்படி இசைவாணர்கள்‌ அனைவரும்‌ தம்முடைய 
இசைத்திறத்தை மனம்விட்டு, ஒளிவு மறைவு இல்லாமல்‌ 
போதிப்பார்களானால்‌ நமது கர்நாடகச்‌ சங்கீதத்‌ தாய்‌ என்ன 
மகிழ்வடைவாளென்பதைக்‌ கூறவும்‌ வேண்டுமோ! சிவன்‌ 
அவர்களை ஆசிரியராகவே நினைத்து, என்னை மாணாக்கனாகவே 
கருதி அவர்கள்‌ போதித்த ஒவ்வொரு நுட்பத்தையும்‌ 
ஊக்கத்துடனும்‌ முயற்சியுடனும்‌, உணர்ச்சியுடனும்‌ பயின்று 
நந்தனார்‌ படத்தில்‌ பாடியதால்‌ தான்‌ எனக்கும்‌ பெரும்‌ புகழ்‌ 
கிடைத்தது. முயற்சி திருவினையாக்கும்‌ என்பதை நான்‌ உணரவும்‌ 
வாய்ப்புக்‌ கிட்டிற்று. 

(அனைத்துலகத்‌ ` தமிழிசை ஆராய்ச்சி நிறுவனம்‌ 
96-ஜனவரியில்‌ வெளியிட்டுள்ள “இசை ஏடு” .என்ற 
வெளியீட்டிலிருந்து) 


(x) 


COMPLIMENTARY NOTES 


Sangita Kalanidhi, Padma Bhushan” Papanasam Sivan 
(Sept. 26, 1890 - Oct. 1, 1973), is a name to reckon with in 
the world of Carnatic music. Composer and musician, Sivan 
made a deep impression on music-lovers and musicians of 
more than one generation, by the spiritual quality of his songs. 
He himself led a simple life of piety and headed bhajan parties 
during festival times and during the winter month of ‘Markazhi’ 
(December), in many of the temples of the South. His popular 
image is that of a wizened man, godward bent. 


Most of the leading musicians of the Carnatic tradition, 
past and present, were his disciples. He distinguished himself 
more as a teacher than as a concert musician. He composed 
2000 songs, the bulk of them in Tamil and about 50 of them in 
Sanskrit. He compiled a Sanskrit dictionary. 


Papanasam Sivan came in the grand tradition of 
Tyagaraja, Syama Sastri and Muthuswami Dikshitar who 
aspired for the Supreme through Sangita Sadhana. 


Editor, Bhavan’s Journal 


xi 


Sri. N.V.R. Swamy 


Papanasam Sivan was a man of music who lived by music and for 
music, a unique personality in the history of Carnatic music. He was a 
true Vaggeyakara’ composing his songs and setting them to music. 
He was a prolific song-writer, credited with composing nearly two 
thousand songs, 800 of them being for films. He can rightly be called 
the Carnatic music composer of the 20th Century. 


Born a hundred years ago, he passed away in 1973, but his songs 
have made him immortal. 


Neither was ‘Papanasam’ his birth place, nor ‘Sivan’ his name. 
Born in 1890 in Polagam village (Tamil Nadu), he was named 
‘Ramiah’ by his parents. When he was seven, he lost his father and 
had to go to Trivandrum with his mother, to get protection under his 
uncle who was a Ramayana Sastri attached to the Padmanabhaswami 
temple. He studied at the Maharajah’s College (1902-10) with free 
education and boarding under the “Oottupurai" scheme of the temple. 
He studied the five Maha Kavyas and Kalidasa’s Sakuntalam and 
passed Vyakarna course. 


It was a turning point in Sivan’s life, during his stay in Trivandrum, 
that he came in touch with Nilakanta Sivan, who had a Satsang group, 
consisting of about 300 devotees, conducting bhajans. Sivan joining 
that group, learnt bhajan songs and started singing with that group. 


It was Sivan who popularised Nilakanta Sivan’s songs in the 
eastern districts. The first song thus popularised by Sivan was 
‘Endraikku Sivakrupai" (Mukhari raga). Bharati’s wonderful song 
"Thiruvadi Charanam" (Kambhoji raga) was popularised by Sivan 
through the gramophone record played by Musiri Subramanya Iyer. 


Noorani Mahadeva Bhagavatar, attracted by the singing of Sivan, 
came forward to impart formal training in music to Ramiah. From 
him, Sivan acquired swara and laya gnana. Another musician, Samba 
Bhagavatar, taught him some Varnams. With this, Ramiah’s music 
tuition came to a halt. He was not attached as a regular pupil to any 
distinguished musician of those days. 


xii 


Konerirajapuram Vaidyanatha Iyer of immortal fame managed to 
keep Sivan with him for about seven years, mainly to hear Sivan sing 
his compositions and ‘viruthams’. This made Sivan a great composer 
and musician himself. From his birth, Sivan was gifted with a good 
taste for music, which he improved to a high order by frequently 
attending the performances of great Vidwans of those days. 


Sivan started singing compositions of *Neelakanta Sivan in 
bhajana and also songs of Vedanayagam Pillai, Gopalakrishna Bharati 
and Ramalingaswami. Crowds used to gather to hear Sivan. Through 
the bhajana group of Nilakanta Sivan, he learnt many songs of 
Tiruppugazh, Arutpa and Thayumanavar. 


He came in touch with the famous drama actor 5.6. Kittappa and 
composer Harikesanallur; Muthiah. Bhagavatar, which further 
benefited him. 


When his mother died in 1910, he had to move out of 
Trivandrum. For about 12 years, he led the life of a silent wanderer, 
always smeared with ‘vibhuthi’ (sacred ash) on his forehead, carrying 
the book ‘Arutpa’ in his shoulder bag, going from place to place on 
foot; accepting food when offered and needed, singing devotional 
songs at temples he visited. 


He spent many days at Sadguru Swami mutt at Marudanallur and 
attended the bhajans conducted there regularly. Sivan, listening to the 
discourse.on Bhadrachala Ramadas at the mutt, identified himself as a 
‘dasa’ (disciple) of Sri Rama, and then on included the stamp of 
"Ramadasa" in many of thé songs composed by him. 


Coming to know of Sivan’s: devotional music, the Rajah of 
Ettayapuram invited him to his kingdom, enjoyed his music and 
honoured him with presents. 

“The Wandering Mouni’ 


How Polagam Ramiah came to be known as ‘Papanasam Sivan’, 
makes an interesting story. When he was wandering as a ‘mouni’, 
people could not get to know his name. However as he always 
smeared himself with sacred ash he came to be known as ‘Sivan’. Also 


xiii 


wherever he was, he used to come to Papanasam every year to attend 
the festival and conduct bhajana. Thus ‘Sivan’ became ‘Papanasam 
Sivan’ by which name he has been known ever since. 


He made his debut as a performing musician in 1918, at the 
Samadhi of saint composer Sri Tyagaraja at Tiruvayyaru. Sivan sang 
for nearly three hours, to the accompaniment of Papa Venkataramiah 
on the violin and Azhaganambia Pillai on the mridangam. After that, 
he gave some recitals at the different places. Sivan in his concerts 
included mostly Telugu songs of Tyagaraja and Tamil songs of 
Gopalakrishna Bharati. 


From 1921, Sivan started taking part in the Mylapore Kapali 
temple annual festival, going round the four Mada streets, leading the 
bhajana party, which he continued till he became sick in later years. 


Sivan led the bhajana parties, following the deity in many temple 
‘utsavas’ in South India. Sivan’s bhajans became a regular feature at 
temple festivals like Mahamakham at Kumbakonam, Adi Pooram at 
Nagapattinam, Sapthastanam at Tiruvayyaru and Vrishabhavahanam 
at Tiruvarur. Sivan’s first song was "unnai tutikka arul ta" on God 
Tyagaraja of Tiruvarur followed by another song "unnai bhojikke". In 
bhajans, he captivated the hearts of the audience by his highly 
imaginative, devotional and spiritual music. 


Sivan finally settled in Madras in 1929, so that he could have 
more opportunities for his concerts. Sivan was making some sort of 
living by giving music tuitions and participating in music 
performances. 

Smt. Rukmani Devi of Kalakshetra took Sivan to the Besant High 
School, Adyar, as a music teacher, and later, at the Kalakshetra as the 
head of the Music Department (1934-39). Smt. Rukmini herself learnt 
music from Sivan. Sivan’s songs became very popular during his life- 
time itself. 

Compositions 

Veteran music vidwans like Muthiah Bhagavatar and ‘Tiger 

Varadachariar became his admirers. Vidwans like Ariyakudi Ramanuja 


xiv 


Ayyangar, Musiri Subramania Iyer, Semmangudi Srinivasa Iyer, G.N. 
Balasubrahmaniam, Madurai Mani Iyer, M.S. Subbulakshmi, D.K. 
Pattammal, M.L. Vasanthakumari also began to sing Sivan’s 
compositions in their concerts. 


Sivan started composing songs for the films too from 1935. He 
was encouraged by the early film producers like Gemini S.S. Vasan, 
Sri-Ramulu Naidu and Director K. Subrahmanyam. His first 
assignment was for the film "Seetha Kalyanam", directed by 
Murugadasa at Prabhat Studios, Poona. As it became a great box- 
office hit, he got more assignments in films. When he entered the 
cinema field, his talent for composing songs suitable to the occasion 
found a new opportunity and his life and career saw prosperity and 
rising success. 


Out of about 2,000 songs (including 50 in Sanskrit) he had 
composed, 800 of them were written for about 70 films. 


Musicians like Musiri Subrahmanya Iyer, M.M. Dhandapani 
Desikar, N.C. Vasanthakokilam, M.S. Subbulakshmi, GN. 
Balasubrahmaniam, Radha Jayalakshmi and actress Vasundhara Devi 
also sang Sivan’s songs in films. Many of the films with Sivan’s songs 
became box-office hits, running for several weeks and even for more 
than year in the same theatre! People used to see the films more than 
once, just to hear Sivan’s songs! 


Besides composing songs for films, Sivan himself acted in Tamil 
films like ‘Bhakta,Kuchela’, ‘Thyagabhoomi’ and ‘Kubera Kuchela’ 
playing important roles, which also became box office hits, on account 
of his songs as well as the roles Sivan played in them. 


Sivan has performed Harikatha Kalakshepams of about ten 
Charitrams and prepared also, with Nirupanam, Harikatha of 
Dharmaputra Rajasuyayagam and performed it more than once. 


Sivan made some literary contributions also to the Tamil journal 
"Viveka Bodhini". He translated into Tamil the Ashtapadis of Sri 
Jayadeva. He wrote a drama on Markandeya, together with the 
necessary songs. and this was published serially in the "Viveka 


XV 


Bodhini". He compiled also a glossary of rhyming Sanskrit-Tamil 
words, helpful to music lovers, 


As a Tamil composer and a musician, he was much in demand for 
music direction. Sivan was also actively connected with many amateur 
dramatic societies. At Tiruvarur, he composed the songs for the drama 
"Yayati" for the Sri Vilasa Sabha. At Tirutturaipundi, he composed the 
songs and directed the plays. "Usha", "Manoharan" and "Markandeya" 
for Sri Krishna Vilasa Sabha. At Papanasam, he had prepared and 
directed the songs of about 15 dramas for the Bharata Ranjani Sabha, 
dramas | like "Sakuntalam", "Uttara Rama Charitram", and 
"Subhadraparinayam". Both at Papanasam and Tirutturaipundi, he 
had himself played the role of "Markandeya" for which character he 
was well suited. 


A composer should himself be a musician because, the songs 
composed by purely literary men may not be on a high musical level. 
Sivan was a composer of this type. His songs are surcharged with 
spiritual, devotional, emotional and high imaginative qualities. The 
language and music are intertwined gracefully, and the words present 
the least difficulty in enunciation. He composed many varieties and 
types of songs, and devoted attention to the Tala-scheme also. His 
compositions which are generally in madhyamakala, embody poetic 
ideas, and high ideals. 


‘By courtesy of Bhavan’s Journal, Dec.31, 1990. 


xvi 


எனது நினைவுக்‌ கடல்‌ 
பாபநாசம்‌ சிவன்‌ 


(அரை நூற்றாண்டு காலம்‌ எத்தனையோ மகாவித்வான்‌ 
களிடம்‌ நெருங்கிப்பழகி அனுபவித்த ரஸானுபவங்களை ஸ்ரீ 
பாபநாசம்‌ சிவன்‌ அவர்கள்‌ தமது நினைவுக்கடலிலிருந்து அலை 
அலையாகச்‌ சுடர்‌ அன்பர்களுக்கு வழங்க முன்‌ வந்துள்ளார்‌ 
என்பதை மகிழ்ச்சியுடன்‌ தெரிவித்துக்கொள்கிறோம்‌. சுயசரிதை 
மாதிரி அமைந்துள்ள இந்த அலைவரிசைகள்‌, இந்தத்‌ 
தலைமுறையினர்‌ காணக்‌ கிடைக்காத அத்தனை மகான்களையும்‌, 
அவர்களைப்‌ பற்றிய அபூர்வ நிகழ்ச்சிகளையும்‌ நம்‌ கண்முன்‌ 
கொண்டு வந்து நிறுத்துகின்றன. ஸ்ரீ. சிவன்‌ அவர்கள்‌ வர்ணிக்கும்‌ 
அழகு, அவரைப்‌ போல்‌ படிப்போருக்கும்‌ பிரத்தியட்சானு 
பவத்தைத்‌ தரும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. தினமணி ஆசிரியர்‌). 


அலை-1 

என்‌ தாயே என்‌ குரு 
1890-ஆம்‌ ஆண்டு ஜனித்த எனக்கு முதல்‌ சங்கீத குரு என்‌ 
தாயார்‌ தான்‌. பெண்களில்‌ ஆயிரத்திலொருவர்‌ கூட எழுத்து 


வாசனை இல்லாதிருந்த காலம்‌ அது. ஒரு அட்சரம்‌ கூட எழுதவோ 
படிக்கவோ தெரியாத என்‌ அன்னை, எப்படி ஆயிரக்கணக்கான 


பாட்டுக்கள்‌ கற்றுக்கொண்டார்‌ என்பது எனக்கு இன்னமும்‌ 
வியப்பாகவே இருக்கின்றது. ஆண்டவன்‌ அவருக்குத்‌ திவ்ய 
சாரீரமும்‌ அருளியிருந்தார்‌. சங்கீத மும்மூர்த்திகளின்‌ கீர்த்தனங்கள்‌ 
300; க்ஷேத்ரக்ஞர்‌ பதங்கள்‌ 50; கோபால கிருஷ்ணபாரதி போன்ற 
பக்த கவிகளின்‌ பாடல்கள்‌ பலநூறு; இவை தவிர அந்தக்‌ காலத்து 
ஸ்திரீ ஜனங்களுக்கே உரித்தான கல்யாணப்‌ பரிகாசப்‌ 
பாட்டுக்கள்‌, நலங்கு, ஊஞ்சல்‌, ஓடம்‌, கும்மி கோலாட்டம்‌ 
போன்ற குதித்துப்‌ பாடும்‌ பாட்டுக்கள்‌ எவ்வளவு என்று சொல்ல 
முடியாது. ஊரிலுள்ள 80 வீடுகளில்‌ எந்த வீட்டில்‌ கல்யாணம்‌, 
நாள்கிழமை என்றாலும்‌ என்‌ தாயாரை வீட்டில்‌ காணமுடியாது. 
அவர்‌ பாடுவதைக்‌ கேட்க சங்கீத வித்வான்‌௧ள்கூட விரும்பி 
வருவார்களாம்‌. பிரபல நாதஸ்வர வித்வான்‌ திருமருகல்‌ நடேசன்‌, 
போலகம்‌ சிதம்பர அய்யர்‌ போன்ற சங்கீதப்‌ புலிகளும்‌ என்‌ 
தாயார்‌ பாட்டைக்‌ கேட்டு மகிழ்ந்து மெச்சுவது உண்டாம்‌. 


எனது ஏழாவது வயதில்‌ என்‌ தந்தை மறைந்ததோடு, என்‌ 
தாயிடம்‌ பிரகாசித்து வந்த சங்கீதம்‌ சோபையிழந்தது. 
நிராதரவாய்‌, நிர்க்கதியாய்‌, திருவனந்தபுரம்‌ அனந்தபத்மநாபன்‌ 
திருவடி நிழலில்‌ 1899 முதல்‌ 12 வருஷ காலம்‌ தள்ளினார்‌ என்‌ 
அன்னை. அப்போதுகூட அவரிடமிருந்த சங்கீதப்‌ புதையல்‌ 
அங்குள்ள செந்தட்டை, சாலை என்ற பகுதிகளில்‌ வீடுதோறும்‌ 
முழங்கி, எங்கள்‌ வாழ்விற்குப்‌ பெரிதும்‌ உதவியது. 


இத்தகைய தாயிடம்‌ கர்ப்பவாசம்‌ செய்யக்கிடைத்த 
பாக்கியமும்‌, அவருடைய அனுக்ரஹமுமே, எனக்கு வாய்த்த 
இசையறிவும்‌, ஒருவகைக்‌ குரலினிமையும்‌. இவ்வளவு மேதை 
டான்‌ தாயைப்‌ படைத்திருந்தும்‌, என்னுடைய விளையாட்டுப்‌ 
புத்தியால்‌ அவரிடமிருந்து எதையும்‌ கற்றுக்‌ கொள்ளா 
மலிருந்துவிட்டேன்‌. 1910ல்‌ எனது 20-வது வயதில்‌ தாயை 
இழந்த பின்‌ தான்‌ இதை உணர்ந்து வருந்தலானேன்‌. 


அலை-2 
போலகம்‌ கடம்‌ சிதம்பர அய்யர்‌ 


1897-98 ஆகிய இரண்டு வருஷ காலம்‌ எங்களுக்கு நிற்க 
நிழல்‌ தந்தது போலகம்‌ கடம்‌ சிதம்பரய்யர்‌ இல்லமே. அப்போது 
அவருக்கு சுமார்‌ 56 வயது இருக்கலாம்‌. சிறிய யானைக்குட்டியை 
யொத்த வடிவம்‌. சிங்கப்‌ பார்வை, உருண்டையாய்‌ வழுக்கையும்‌ 
நரையுமான தலை. பயில்வானைப்‌ போன்ற கட்டுமஸ்தான 
உடல்‌.காதில்‌ வெள்ளைக்‌ கடுக்கன்‌. கழுத்தில்‌ நவரத்தின ஹாரம்‌. 
அந்தக்‌ காலத்தில்‌ பிரசித்தமான புதுக்கோட்டை சாயவேஷ்டியை 
மூலைக்‌ கச்சமாய்க்‌ கட்டியிருப்பார்‌. மேலே கலர்‌ உருமால்‌. காது 
கொஞ்சம்‌ மந்தம்‌. பெரிய மாந்திரிகர்‌. நல்ல பாம்பின்‌ 
விஷமாயிருந்தாலும்‌- உயிர்‌ இருந்தால்‌ போதும்‌, மந்திர சக்தியால்‌ 
காப்பாற்றி விடுவார்‌. குதிரை சவாரியில்‌ வல்லவர்‌. லாயத்தில்‌ 
எப்பொழுதும்‌ இரண்டு குதிரைகள்‌ இருக்கும்‌. சாளக்ராமங்கள்‌ 
போல பல தினுசு பொடிக்‌ குடுக்கைகள்‌ இருக்கும்‌. தானே 
புகையிலையை வாட்டி, பொடி அரைத்துக்கொள்வார்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ இதற்கு இரண்டு மணி நேரம்‌ ஆகும்‌. 
அதைப்பார்க்க வெகு வேடிக்கையாக இருக்கும்‌. ஹாஸ்யப்‌ 
பேச்சாளர்‌. வெள்ளிப்‌ பூண்‌ போட்ட தடிக்கம்பை எடுத்துக்‌ 
கொண்டு கிளம்பினால்‌... (என்ன சொல்வதென்று தெரிய 
வில்லை) 


சுடவாத்யத்தில்‌ மகா வித்வானான இவர்‌, மகா வைத்யநாத 
அய்யர்‌, பட்டணம்‌ சுப்ரமண்ய அய்யர்‌ முதலிய மகா 
வித்வான்‌௧ளுக்கெல்லாம்‌ பக்கவாத்யம்‌ வாசித்தவர்‌. தஞ்சை 
துக்காராம்‌,.நாராயணஸாமியப்பா, தாஸ்‌ ஸ்வாமி, நாகப்பட்டினம்‌ 
டோலக்‌ நன்னுமியா ஆகியவர்களின்‌ சம காலத்திலிருந்து புகழ்‌ 
பெற்றவர்‌. வேணுகானம்‌ சரப சாஸ்திரிகளுக்கு இவருடைய கட 
வாத்யத்தில்‌ பரம உத்ஸாகமும்‌ பிரீதியுமாம்‌. நடராஜ பக்தர்‌. 
அழகான சின்னஞ்‌ சிறு நடராஜ கீர்த்தனைகள்‌ பல இயற்றினவர்‌. 


அவர்‌ தானே பாடிக்கொண்டு கடம்‌ வாசிப்பது மனோகரமா 
யிருக்கும்‌. இப்படி ஒரு கச்சேரி 1897ல்‌ சொரக்குடி என்ற 
பக்கத்துக்‌ கிராமத்தில்‌ ஒரு கலியாணத்தில்‌ கேட்டது எனக்கு 
இன்னமும்‌ நன்றாக நினைவிருக்கிறது. 


கடம்‌ சிதம்பரய்யருக்கு என்‌ தாயாரிடம்‌ அன்பும்‌ 
வாத்ஸல்யமும்‌ உண்டு. என்‌ தாயார்‌ ஒரு நாள்‌ என்னைச்‌ சிதம்பர 
அய்யரிடம்‌ ஒரு பாட்டு சொல்லிக்‌ கொடுக்கச்‌ சொல்லி 
கேட்குமாறு அனுப்பினார்‌. நான்‌ போய்‌, “மாமா, ஒரு பாட்டு 
பாடறேன்‌, கேட்கறேளா?'' என்று உளறி வைத்தேன்‌. உடனே 
அவர்‌ பக்கத்திலிருந்த ஆளைப்பார்த்து “அடே மாரிமுத்து! 
என்னடா சும்மா நிக்கறே! இந்த நெரச்சலைப்‌ Ahead 
கீற்றையெல்லாம்‌ கூடத்திலே பரப்புடா; தெருவிலே யார்‌ 
போனாலும்‌ விடாதே; மண்வெட்டி, கலப்பை எல்லாவற்றையும்‌ 
பிடுங்கிக்கிட்டு கூட்டியாடா! இந்த பாகவதரு பாடப்போறாரு! 
குடியானத்‌ தெருக்குப்‌ போய்‌ குப்பச்சி, வெள்ளச்சி எல்லாரையும்‌ 
சுருக்க அழைச்சுக்கிட்டு curl" என்று சொல்லி இடி இடி என்று 
சிரித்தார்‌. இந்த அனுபவத்துக்குப்‌ பின்‌ நான்‌ அவரிடம்‌ பாட்டு 
சொல்லிக்‌ கொள்ளப்‌ போவேனா! 


அவருடைய தமையனார்‌ அப்பாசாமி அய்யர்‌ யாருக்கோ 
“பஜரே மானஸ'' என்ற தியாகராஜ ஸ்வாமியின்‌ கன்னட 
கீர்த்தனத்தைச்‌ சொல்லிக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. அதை 
நானும்‌ பாடம்‌ செய்து அன்றே பாடிவிட்டேன்‌. 


அலை-8 
கரமனை நீலகண்ட தாஸர்‌ 
தமிழ்நாட்டில்‌ வள்ளலார்‌ என்ற ராமலிங்க ஸ்வாமிகளும்‌, 


கேரள நாட்டில்‌ (திருவனந்தபுரம்‌) கரமனை ஸ்ரீ நீலகண்ட தாஸர்‌ 
அவர்களும்‌ சம காலத்தில்‌ அவதரித்து, சிவ பக்தியை மழையாய்ப்‌ 


பொழிந்து, ஆஸ்திகப்‌ பயிரை வளர்த்த யோக புருஷர்களாவர்‌. 
1902, 1903 ஆண்டுகளில்‌ அவரைத்‌ தரிசிக்கவும்‌, அவரது சிஷ்ய 
கோடிகளின்‌ திருக்கூட்டத்தில்‌ சேர்ந்து சிவ பஜனைத்‌ தொண்டு 
செய்யவும்‌ பாக்கியம்‌ பெற்றேன்‌. திருநீலகண்டபோதம்‌ முதலிய 
நூல்கள்‌ இயற்றி அவர்‌ பாடிய பண்கள்‌, விருத்தங்கள்‌, 
கீர்த்தனங்கள்‌ எண்ணற்றவை. ஹாலாஸ்ய்‌ புராணம்‌ என்ற 
மதுரையம்பதி சொக்கேசர்‌ லீலைகளை முழுதும்‌ கீர்த்தனை 
களாகப்‌ பாடி, தானே அந்த சிவப்‌ புண்ணிய கதையைச்‌ செய்வார்‌. 
குமரி முதல்‌ காசியம்பதி வரையில்‌ ஊரூராய்‌ பஜனை செய்து 
கொண்டே நடந்து சென்று, ஆங்காங்கு உள்ள மூர்த்தி-தல- 
தீர்த்தங்களைப்‌ பற்றிப்‌ பாடியுள்ளார்‌. திருமயிலைக்‌ கபாலி 
யையும்‌ பாடித்‌ துதித்தார்‌. விஷ்ணு துவேஷம்‌ இல்லாதவர்‌. 
சிவத்துவேஷிகளைக்‌ கண்டால்‌, சிவதூஷணையைக்‌ கேட்டால்‌, 
சிம்ம கர்ஜனை போல்‌ சீறியெழுந்து பாடுவார்‌. தாஸர்‌ மறைந்த 
பிறகும்‌ அவருடைய சிஷ்ய கோடிகள்‌ ஆண்டு தோறும்‌ மகா 
சிவராத்திரியன்று இரவு முழுவதும்‌ பஜனை செய்துகொண்டு 
வீதிப்‌ பிரதட்சிணம்‌ வருவார்கள்‌. 

சொற்ப கலையகம்‌ படிப்புத்‌ தான்‌. இல்லறத்தில்‌ புகுந்து, 
ஊட்டுப்‌ புரையில்‌ பரிப்பு உத்தியோகத்தில்‌ சிலகாலம்‌ 
அமர்ந்திருந்தார்‌. அப்போதும்‌ சிவபக்தி மேலீட்டால்‌ ஸ்ரீ 
கண்டேசுவரனுக்குச்‌ சந்தனம்‌ அரைத்துக்கொடுத்தும்‌, மலர்‌ 
பறித்துத்‌. தொடுத்துக்‌ கொடுத்தும்‌, மற்றும்‌ பல தொண்டுகள்‌ 
செய்தும்‌ வந்தார்‌. இடையில்‌ சில வருஷ காலம்‌ எங்கு போனார்‌; 
என்ன ஆனார்‌ என்பது பெண்டு பிள்ளைகளுக்குக்‌ கூட 
தெரியாமல்‌ மறைந்து விட்டார்‌.. திடீரென்று ஒரு நாள்‌ 
பத்மநாபபுரத்தை அடுத்த குழந்தாபுரி என்ற திறிய 
க்ஷேத்திரத்திலிருந்து பக்திப்‌ பிரவாகம்‌ போல்‌ சில பத்திப்‌ 
பாடல்களைப்‌ பாடிக்கொண்டு வெளிவந்தார்‌. அவரது 
பாடல்களிலேயே இதற்குச்‌ சான்று உள்ளது. 


1903 என்று ஞாபகம்‌. ஒரு நாள்‌ தனது உற்றாரையும்‌ 
சிஷ்யர்களையும்‌ அழைத்து, “இன்றைக்கு ஏழாவது நாள்‌ 


சோமவாரத்தன்று ஆண்டவன்‌ என்னை அழைக்கும்‌ அற்புதம்‌ 
நிகழப்போகிறது. : அதுவரையில்‌ பஜனையும்‌ சிவநாம 
கோஷமுமாயிருக்க வேண்டும்‌. கத்தினாலும்‌ அது சிவநாமமாய்‌ 
இருக்கவேண்டும்‌; கண்ணில்‌ நீர்வந்தால்‌ ஆனந்தக்கண்ணீராக 
இருக்க வேண்டும்‌'' என்று ஆக்ஞையிட்டார்‌. குறிப்பிட்ட 
சோமவார நாள்‌ வந்தது. ''யோகேனாந்தே தனுத்யஜாம்‌'' என்ற 
காளிதாஸன்‌ வாக்குப்படி, குடி பெயர்வது போல்‌ ஜோதியில்‌ 
கலந்துவிட்டார்‌. அன்று கரமனையும்‌ திருவனந்தபுரமும்‌ 
திருவிழாக்‌ கோலத்துடன்‌ பஜனாம்ருதம்‌ பொழிந்தது. 


1910ம்‌ ஆண்டு என்‌ தாயார்‌ காலமானதும்‌ தமிழ்நாடு 
சேர்ந்த நான்‌, மாசிமாதம்‌ தாஸர்கோஷ்டியின்‌ சிவராத்திரி 
பஜனையில்‌ கலந்துகொள்ள வேண்டும்‌ என்ற ஆர்வத்துடன்‌ 
திருவனந்தபுரம்‌ சென்றேன்‌. அந்தக்‌ கோஷ்டியில்‌ இருந்த சில 
பெரியார்கள்‌ காலமாகிவிட்டதால்‌ பஜனையில்லை என்று 
சொல்லக்‌ கேட்டு மனம்‌ கலங்கினேன்‌. அங்கிருந்த என்‌ 
தமையனார்‌ ராஜகோபாலய்யரிடம்‌, “நாளை சிவராத்திரி 
பஜனையை நாமே நடத்திவிட்டால்‌ என்ன?'' என்றேன்‌. அவர்‌ 
“அது எப்படி முடியும்‌? சுருதி, கோஷ்டி எல்லாம்‌ வேணுமே”' 
என்றார்‌. ஏதோ உள்ளுணர்வினால்‌ உந்தப்பட்டவனாய்‌, "எது 
இருந்தாலும்‌ சரி இல்லாவிட்டாலும்‌ சரி, நாளை இரவு எட்டரை 
மணிக்கு பஜனை ஆரம்பம்‌'' என்று சொல்லிவிட்டேன்‌. இந்தச்‌ 
செய்தி கொஞ்சம்‌ கொஞ்சமாய்ப்‌ பரவி விட்டது. யாரோ இரண்டு 
லைட்‌ கொண்டுவந்தார்கள்‌. இப்படி ஒவ்வொன்றாய்‌ வேண்டிய 
தெல்லாம்‌ தானாகவே சேர்ந்து விட்டது. ஆண்‌ பெண்‌ அடங்கலு 
மாகக்‌ கூட்டமும்‌ ஏராளமாகக்‌ கூடிவிட்டது. விடியற்காலை 4 
மணிக்கு ஸ்ரீகண்டேசுவரர்‌ சந்நிதியில்‌ மங்களம்‌ பாடி விட்டுக்‌ 
கடல்‌ நீராடப்‌ புறப்பட்டோம்‌. இதுவே எனது தனிப்பட்ட 
பஜனைத்‌ தொண்டின்‌ பிரவேசம்‌. 


அலை - 4 


நூரணி மகாதேவ பாகவதர்‌ 


ஸ்வரக்குடுக்கை எனப்‌ புகழ்‌ பெற்ற நூரணி பாலக்காடு 
மகாதேவ பாகவதர்‌ தான்‌ எனது பிரதம குருமூர்த்தி. இவர்‌ நூரணி 
பரமேச்வர பாகவதரின்‌ புதல்வர்‌. அப்பாவைப்‌ போல்‌ பிள்ளையும்‌ 
திருவனந்தபுரம்‌ ஆஸ்தான வித்வானாக விளங்கியவர்‌. மகாதேவ 
பாகவதரும்‌, அவர்‌ தம்பி ராமகிருஷ்ண பாகவதரும்‌ பிடில்‌ 
வாசிப்பதில்‌ வல்லவர்கள்‌. ஒரு நாள்‌ மகாதேவ பாகவதர்‌ பாட, 
ராம கிருஷ்ண பாகவதர்‌ பிடில்‌ வாசிக்கக்‌ கேட்டு ஒரு விவரமும்‌ 
அறியாத நானே உருகிப்‌. போனேன்‌. சன்ன சாரீரம்‌ அனாயா 
சமாய்‌ த்ரிஸ்தாயி பேசும்‌, தந்தையைப்‌ போல இவரிடமும்‌ 
அந்நாளில்‌ சகல வித்வான்களுக்கும்‌ அன்பும்‌, மரியாதையோடு 
சிறிது அச்சமும்‌ உண்டு. லக்ஷிய-லக்ஷண ஞானத்தில்‌ நிகரற்றவர்‌ 
மகாதேவ பாகவதர்‌. ஸ்வரம்‌ பாடுவதில்‌ புலி. கட்டை 
குட்டையான உடலில்‌ எந்நேரமும்‌ திருநீறு ஒளி வீசும்‌. வைதிக 
தர்மம்‌ வழுவாத ஆசார சீலர்‌. பரம சிவ பக்தர்‌. சிவ பூஜை 
இல்லாமல்‌ ஒரு நாளும்‌ உணவருந்தார்‌. வில்வதளம்‌ இல்லாமல்‌ 
பூஜையும்‌ செய்யமாட்டார்‌. ஏகாதசி தோறும்‌ தன்‌ வீட்டிலேயே 
ஹரிகதைகள்‌ செய்வார்‌. தன்‌ வேஷ்டி துணிமணிகளைப்‌ பிறர்‌ 
தோய்ப்பதை விரும்ப மாட்டார்‌. அவரிடம்‌ மூன்று மாதகாலம்‌ 
சரளி வரிசை, அலங்கார கீதங்களைப்‌ பாடம்‌ செய்யவும்‌, 
எங்கிருந்தாலும்‌ தேடி பூஜைக்கு வில்வதளம்‌ சமர்ப்பிக்கவும்‌ 
பாக்கியம்‌ செய்தேன்‌ 


பத்மநாபஸ்வாமி கோவிலில்‌ ஐப்பசி, பங்குனி, இரண்டு 
மாதமும்‌ பத்து நாள்‌ உற்சவம்‌, பத்மநாபன்‌, நரசிம்மம்‌, கிருஷ்ணன்‌ 
ஆகிய மூன்று விக்கிரஹங்களும்‌ ஒவ்வொரு நாளும்‌ வெவ்வேறு 
வாகனத்தில்‌ கோவிலுக்குள்ளேயே நான்கு ஸ்ரீபலி மண்டபங்களில்‌ 
மூன்று பிரதக்ஷிணங்கள்‌ வரும்‌. முதல்‌ பிரதக்ஷிணத்தில்‌ மட்டும்‌ 
சாந்தஸ்வரூபியாய்‌ தர்ம மூர்த்தியான மகாராஜா மூலம்‌ திருநாள்‌ 


என்ற ராமவர்மா ராஜாங்க உத்யோகஸ்தர்களுடன்‌ கலந்து 
கொள்வார்‌. சட்டை, பனியனுடன்‌ யாரும்‌ கோவிலுக்குள்‌ 
பிரவேசிக்க முடியாது. திவான்‌ வி.பி. மாதவராவுக்கு இந்த 
சம்பிரதாயம்‌ தெரியாது. பனியனுடன்‌ வந்த அவரைக்‌ 
காவற்காரன்‌ தடுத்து நிறுத்திவிட்டான்‌. கோபித்துக்‌ கொண்டு வீடு 
சென்ற மாதவராவ்‌, அதைப்பற்றி மகாராஜாவுக்கு எழுதினார்‌. 
“காவலாளி செய்தது சரி. சட்டம்‌ என்பது உங்களுக்கும்‌ எனக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ ஒன்றுதான்‌!'' என்று மகாராஜா பதில்‌ 
எழுதிவிட்டார்‌. கோபம்‌ தணிந்த பிறகு, மாதவராவும்‌ தன்‌ தவறை 
உனர்ந்து, அந்த சம்பிரதாயத்தைப்‌ பின்‌ பற்றி நடக்கலானார்‌. 


இரண்டாவது மூன்றாவது பிரதக்ஷிணங்களில்‌ சமஸ்தான 
வித்வான்‌௧ள்‌ எல்லோரும்‌ சுவாமிக்குப்‌ பின்னால்‌ சுவாதித்திரு 
நாள்‌ கீர்த்தனைகளைப்‌ பாடிக்‌ கொண்டு வருவார்கள்‌. அந்த 
வித்வான்‌௧ள்‌ கோஷ்டியில்‌ மகாதேவ பாகவதர்‌ நடுநாயகமாக 
இருப்பார்‌. “'ஸாரஸஸம'' என்ற கமாஸ்‌ ராக துரிதகால 
கீர்த்தனையின்‌ மூன்றரவது சரணத்தில்‌ “ப்ரகட பல தனுஜ'' என்ற 
இடத்தை மத்திமகாலப்படுத்திக்கொண்டு தலைக்கொரு 
ஆவர்த்தமாய்‌ ஸ்வரம்‌ பாடிய அந்த அற்புதத்தை நான்‌ கேட்டு 63 
வருஷங்கள்‌ ஆகிவிட்டன. ஆனால்‌ அந்தக்காட்சி இன்றும்‌ என்‌ 
கண்முன்‌ நடப்பது போல்‌ தோன்றுகிறது. அதை நினைத்தாலே 
ஒருவித பரவச உணர்ச்சி உண்டாகிறது. உடனிருந்த கணபதி 
பாகவதர்‌, ராமஸ்வாமி பாகவதர்‌, விசுவநாத பாகவதர்‌, ஸோம 
யாஜி பாகவதர்‌ ஆகியோரெல்லாம்‌ தலைசிறந்த வித்வான்கள்‌, 
பைரவிச்சாமி என்று அழைக்கப்பட்டுவந்த மகாதேவ 
பாகவதருடைய மூத்த குமாரர்‌ அன்று பாடின “நின்னு 
ஸேவிஞ்சி'' என்ற யதுகுலகாம்போதி கீர்த்தனம்‌ இன்றும்‌ என்‌ 
காதில்‌ ஒலித்துக்‌ கொண்டிருக்கிறது. கிருஷ்ண பாகவதர்‌ . என்ற 
பெரிய வித்வான்‌ கமக அழகுடன்‌ சம்பிரதாய சுத்தமாக, நல்ல 
பாணியுடன்‌ பாடுவார்‌. அவர்‌ ஒரு நாள்‌ என்னை அழைத்து 
“நினைத்தபடி பாடித்திரியாதே. யாரிடமாவது விவரம்‌ தெரிந்து 
பாடு'” என்றார்‌. எனக்கு அப்போது இருந்த சிவபஜனைப்‌ 


பைத்தியத்தில்‌ அவர்‌ அன்று சொன்னதை காதில்‌ வாங்கிக்‌ 
கொள்ளாமல்‌ போனதை எண்ணி இன்று வருந்துகிறேன்‌. 
ஆனாலும்‌, சாம்ப பாகவதர்‌ என்ற பெரியார்‌ என்னை இழுத்து 
வைத்துச்‌ சில வர்ணங்களைக்‌ கற்றுக்கொடுத்தார்‌. 


அலை - 5 
மணமேல்குடி வெங்கடாசல பாகவதர்‌ 


திருவனந்தபுரம்‌ பழவங்காடித்‌ தெருவில்‌ உள்ள பஜனை 
மடத்தில்‌ ஸ்ரீராமநவமி உத்ஸவம்‌ 10 நாள்‌ வெகு சிறப்பாக 
நடக்கும்‌. இந்தப்‌ பத்து நாளும்‌ எனக்குச்‌ சிறிது கண்‌ அயரக்கூட 
நேரமில்லாமல்‌ ஒரு தபஸ்‌ மாதிரி கழியும்‌. முதல்‌ நாள்‌ மட்டும்‌ ராம 
ஜனனக்கதை; மற்ற ஒன்பது நாளும்‌ ஸ்ரீமத்‌ பாகவதத்தில்‌ கிருஷ்ண 
ஜனனத்திலிருந்து கதை. ஒவ்வொரு நாளும்‌ இரவு 9 
மணியிலிருந்து 2 மணி வரை இந்த ஹரிகதாம்ருதம்‌ நடக்கும்‌. 
அதை நான்‌ 1905ஆம்‌ வருஷம்‌ பூர்ணமாக அனுபவித்தேன்‌. 


சுமார்‌ 60 வயதான என்‌ தாயாருக்கு அப்போதெல்லாம்‌ 
கொடிய வயிற்றுவலிநோய்‌. ஊட்டுப்புரை சாப்பாடு ஒத்துக்‌ 
கொள்வதில்லை. மாதம்‌ பத்து ரூபாய்‌ இருந்தால்‌ அவர்‌ 
வயிற்றிற்கு வெள்ளமாகும்‌. அதைச்‌ சம்பாதிக்க எத்தொழிலையும்‌ 
இழிவாகக்‌ கருதாமல்‌, ஊட்டுப்புரையில்‌ பலவித பரிசாரக 
வேலைகள்‌ செய்து கொண்டிருந்தேன்‌. 


நான்கு சீவலி மண்டபங்களிலும்‌ உள்ள எட்டு குடிதண்ணீர்‌ 
தொட்டிகளுக்கும்‌ இரண்டு வேளையும்‌ நீர்‌ நிரப்புதல்‌, வேளைக்கு 
நூறு நூற்றைம்பது தேங்காய்களை உடைத்துத்துருவி வெண்ணெய்‌ 
போல்‌ அரைத்துக்‌ கொடுத்தல்‌, காலை எட்டரை மணி முதல்‌ 
மத்தியானம்‌ ஒரு மணி வரையிலும்‌, இரவு ஏழு மணி முதல்‌ 
ஒன்பதரை மணி வரையிலும்‌, ஆயிரக்‌ கணக்கில்‌ உணவருந்தும்‌ 


ஜனங்கள்‌ பந்திகளுக்கு பரிமாறுவது- இப்படி ஓயாமல்‌ பம்பரம்‌ 
மாதிரிச்சுழன்று பணியாற்றி விட்டு இரவு ஊட்டுப்புரை போஜனம்‌ 
முடிந்தபின்‌ அவசர அவசரமாக ஹரிகதை கேட்கப்‌ 
போய்விடுவேன்‌. 


தெருவடைத்து ஜனசமுத்ரம்‌ குழுமியிருக்கும்‌. எல்லோரும்‌ 
தம்மை மறந்து கேட்டுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. அந்த அற்புதக்‌ 
கதை செய்த பெரியவாள்‌ தான்‌: மணமேல்குடி வெங்கடாசல 
பாகவதர்‌. அப்போது அவருக்கு 75 வயதுக்குக்‌ குறைவில்லை. 
ஸ்ரீமத்‌ ராமாயணத்தில்‌ வரும்‌ குஹனைப்‌ போன்ற வடிவம்‌. 
மார்பில்‌ துளசி மணிமாலை அலங்கரிக்கும்‌. இரவில்‌ அவரது 
கதையைக்‌ கேட்டவர்கள்‌ பகலில்‌ பார்த்தால்‌ ''இவரா இரவில்‌ 
கதை செய்தவர்‌!'' என்று அதிசயிக்கத்‌ தோன்றும்‌. அப்படி ஒடிந்து 
விழுகிறவர்‌ போல்‌ இருப்பார்‌. வெண்கல மணியோசை போன்ற 
கம்பீர சாரீரத்துடன்‌ அமிழ்தினும்‌ இனிய சொல்மாரியால்‌ 
கண்ணனையே நமக்குக்‌ காட்டி விடுவார்‌. ஸங்கீதம்‌ மட்டானாலும்‌, 
பின்‌ பாட்டுக்காரர்களைப்‌ பாடவிட்டு மகிழ்வதோடு, “ச்ஸக்கனி 
ராஜமார்க'' முதலிய கீர்த்தனங்களுக்கு விரிவான உரை 
வழங்குவார்‌. இந்த கதாம்ருதத்தில்‌ ஈடுபட்ட ஹரிகேச நல்லூர்‌ 
முத்தையா பாகவதரும்‌, எண்ணெய்ப்பாடம்‌ வெங்கடராம 
பாகவதரும்‌ அந்தப்‌ பத்துநாள்‌ கதைக்கும்‌ பின்‌ பாட்டுப்‌ 
பாடினார்கள்‌. தியாகப்பிரமமம்‌ “*நித்துர நிராகரிஞ்சி'” என்று 
சொன்னது போல்‌ நித்திரையின்றி பகவத்‌ குணத்தைக்கேட்ட 
அந்நாட்களை என்னால்‌ என்றுமே மறக்க முடியாது. 


பகவத்‌ குணங்களை வர்ணிப்பதில்‌ சுகாசார்யாளின்‌ 
அவதாரமாகத்‌ திகழ்ந்த இந்த மகானுபாவர்‌ 1910ல்‌ மறைந்தார்‌. 
அவருடைய சிஷ்யர்‌ தான்‌ ஆவுடையார்‌ கோவில்‌ ஹரிஹர 
பாகவதர்‌. 


10 


அலை - 6 
திருப்பழனம்‌ பஞ்சாபகேச பாகவதர்‌ 


ஆகாசத்துக்கு ஆகாசத்தையும்‌ சமுத்திரத்துக்கு சமுத்திரத்‌ 
தையும்‌ தவிர/வேறு எதை உபமானமாகச்‌ சொல்ல முடியும்‌? அதே 
மாதிரி பஞ்சாபகேச . சாஸ்திரிகள்‌ கதைக்கு நிகர்‌ வேறொன்று 
மில்லை. தஞ்சாவூர்‌ பட்டிகிருஷ்ண பாகவதர்‌ கதையைப்‌ பற்றி 
அந்தக்‌ காலத்தில்‌ வெகு உயர்வாகச்‌ சொல்வார்கள்‌. ஆனால்‌, 
நான்‌ அப்போதெல்லாம்‌ மலையாளத்தில்‌ இருந்து விட்டதால்‌ 
அவரைப்‌ பார்த்தது கூட இல்லை. என்னைப்‌ பொறுத்த வரையில்‌, 
அன்று முதல்‌ இன்று வரையில்‌ சாஸ்திரிகள்‌ அவர்களின்‌ 
ஹரிகதையை மறக்கச்‌ செய்யும்‌ மற்றொரு கதையை நான்‌ 
கேட்கவில்லை. அவருடைய வர்ணனையில்‌ நவரசங்களும்‌ 
ஒன்றுக்கொன்று மீசுரமாயிருக்கும்‌. பக்க ஜமா பட்டுக்‌ கத்தரித்தாற்‌ 
போலிருக்கும்‌. காலப்ரமாணம்‌ பரமசுத்தம்‌. “ஹரே ராம்‌' என்று 
ஆரம்பித்து பஞ்சபதி பாடி முடிக்கும்‌ வரையில்‌, 'மெஸ்மரிஸம்‌' 
என்பார்களே அதே மாதிரி மோகனாஸ்திரம்‌ போட்டாற்போல 
ஸதஸ்‌ உலகையே மறந்து இருக்கும்‌. 


வீட்டில்‌ ஒவ்வொரு நாளும்‌ மிருதங்கம்‌ - பின்‌ பாட்டுடன்‌ 
ஒத்திகை நடக்கும்‌. காரைக்குடி சகோதரர்கள்‌ சேர்ந்த வீணைக்‌ 
கச்சேரியிலும்‌, சாஸ்திரிகளின்‌ கதையிலும்‌ எல்லோருமே 
மிருதங்கம்‌ வாசித்து விடமுடியாது. அசாத்ய மேல்‌ காலம்‌; அபூத 
கல்பனைகள்‌! 


மனிதனுக்கு வஸ்திரம்‌, வபுஸ்‌ (சரீரம்‌), வாக்கு, வித்தை, 
வினயம்‌ ஆகிய ஐந்து 'வ'காரங்கள்‌ சேர்ந்திருக்க வேண்டும்‌ 
என்றார்‌ ஒரு கவி. இதற்கு சாஸ்திரிகள்‌ அவர்கள்‌ ஒரு 
எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்ந்தார்‌. சாண்‌ அகல ஜரிகையுடன்‌ 
ஸ்பெஷல்‌ தறியில்‌ தயாராகும்‌ 10-6 வேஷ்டி; புருஷ மோகன மாய்‌ 
மன்மதாகாரமான, சாமுத்ரிகா லட்சணம்‌ பொருந்திய தங்க 


11 


'ரேக்‌'கான மேனி; ஆஜானுபாஹு; மலர்ந்த புன்னகை முகம்‌; 
பகவத்‌ குணத்தைச்‌ சொல்லிச்‌ சொல்லி மெருகேறின வாக்கு; 
ஸம்ஸ்கிருத பாஷையில்‌ பூர்ண பாண்டித்யம்‌; புராணப்‌ பிரவசனம்‌ 
செய்ய ஆரம்பித்து ஹரிகதை செய்யப்‌ புகுந்தவர்‌; பரம ரஸிகர்‌. 
கதை செய்ய வந்து நின்றவுடன்‌, சபை எந்த ரகம்‌ என்பதை 
உணர்ந்து, அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ கதை செய்யும்‌ தந்திரி. 


1906ல்‌ மகாராஜா அழைப்பிற்கிணங்க திருவனந்த 
புரத்துக்கு வந்தார்‌. ஜட்கா வண்டி பாபு என்கிற தஞ்சாவூர்‌ ராவ்‌ 
மிருதங்கம்‌; நல்லூர்‌ விசுவநாத அய்யரும்‌, வீரியன்‌ என்பவரும்‌ 
பின்பாட்டு. திருவனந்தபுரம்‌ நாடக சாலை, நடுவில்‌ தூண்கள்‌ 
இல்லாமல்‌ ஐயாயிரம்‌ பேர்‌ உட்காரக்‌ கூடிய மண்டபம்‌. சமஸ்தான 
உத்தியோகஸ்தர்கள்‌, பாகவதர்கள்‌, வேதசாஸ்திர பண்டிதர்கள்‌ 
நிறைந்த ஸதஸ்‌. சந்திரஹாஸ சரித்திரம்‌ அற்புதமாக மூன்று மணி 
நேரம்‌ நடந்தது. மறுநாள்‌ திவான்‌ பங்களாவில்‌ கபீர்தாஸ்‌ 
சரித்திரம்‌. பிரமாண்ட கூட்டம்‌, சாஸ்திரிகளின்‌ உடலழகிலும்‌ 
வஸ்திரத்திலுமே மயங்கி நின்றனர்‌ பலர்‌. அவர்‌ கதை 
செய்ததாகவே தோன்றவில்லை. அவர்‌ வர்ணித்த ஒவ்வொரு 
கட்டத்தையும்‌ திரைப்படக்காட்சி போல்‌ கண்டேன்‌. நூற்றுக்‌ 
கணக்கான பைராகிகள்‌ கபீர்‌ வீட்டுக்கு வரக்‌ கண்டேன்‌. 
கற்பரசியான கபீரின்‌ மனைவி கண்ணுங்‌ கண்ணீருமாய்க்‌ 
கண்ணாடி முன்‌ நின்று, “ராமா, இவ்வளவு அழகான என்னை, 
என்‌ கணவரைத்‌ தவிர வேறொரு பர புருஷனுக்கா பலி 
கொடுக்கிறாய்‌, அப்பா!'” என்று கதறுவதை தத்ரூபமாகக்‌ 
கண்டேன்‌. அந்தக்‌ காட்சிகள்‌ இன்னும்‌ என்‌ கண்‌ முன்‌ நிற்கின்றன. 


ராமாயண சீரீஸை முதலில்‌ 24, பிறகு 36, கடைசியில்‌ 48 
சரித்திரங்களாகக்‌ கதை செய்தார்‌. எத்தனையோ ஊர்களிலும்‌, 
சபாக்களிலும்‌ எண்ணற்ற பட்டாபிஷேகங்கள்‌ செய்திருக்கிறார்‌. 
விபீஷண சரணாகதி, சுலோசனா சதி என்ற இரண்டு 
சரித்திரங்களையும்‌ அவ்வளவு உயர்தரமாய்‌ வேறு யாரிடமும்‌ 
கேட்க முடியாது. 


12 


1911-லிருந்து 1958 வரையில்‌ திருவையாறு ஸப்த ஸ்தான 
பஜனையை நான்‌ விடாமல்‌ செய்து வந்தேன்‌. பஞ்சாபகேச 
பாகவதர்‌ தமது வாழ்நாள்‌ முடிய ஒவ்வொரு வருஷமும்‌ 
திருப்பழனம்‌ க்ஷேத்திரத்தில்‌ தமது வீட்டு வாயிலில்‌ என்‌ 
கோஷ்டியை வரவேற்று உபசரித்து உணவளித்து வந்தார்‌. 


கும்பகோணத்தில்‌ தன்‌ வீட்டில்‌ வருஷந்தோறும்‌ ஸ்ரீராம 
நவமி உத்ஸவத்தைக்‌ கோலாகலமர்க நடத்தி வந்தார்‌. அதில்‌ 
கலந்து கொள்ளாத வித்வான்‌௧ளே தென்னாட்டில்‌ இல்லை 
எனலாம்‌. திருவிசநல்லூர்‌ ஐயாவாளிடம்‌ பரம பக்தி பூண்டவர்‌. 
அவ்வூர்‌ சங்க சாஸ்திரிகளிடம்‌ ஸம்ஸ்கிருதம்‌ கற்ற காரணத்தால்‌ 
அங்கு அதிக ஈடுபாடு. 


திருவையாறு தியாகராஜ உத்ஸவம்‌ இரண்டு கட்சிகளாக 
நடந்ததில்‌, 15 வருஷ காலம்‌ பெரிய கட்சி பிரெசிடெண்டாக 
இருந்து உத்ஸவத்தை மிகச்‌ சிறப்பாக நடத்தி வந்தார்‌. 


அலை - 7 


ஹரிகேச நல்லூர்‌ முத்தையா பாகவதர்‌ 


பஞ்சாபகேச சாஸ்திரிகளை ஒரு சூரியன்‌ என்றால்‌, 
முத்தையா பாகவதரை பூர்ண சந்திரன்‌ எனலாம்‌. பஞ்சாபகேச 
சாஸ்திரிகளைக்‌ குருவாக மதித்தவர்‌. வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
முத்தையா பாகவதரைப்‌ போல்‌ ராஜயோகத்தை அனுபவித்தவர்‌ 
கிடையாது. மகா ஊதாரி ஆனதால்‌ சிலசமயங்களில்‌ பொருளா 
தார சிரமம்‌ ஏற்படுவதுண்டு. ஆனால்‌ அவர்‌ அதைப்‌ 
பொருட்படுத்தவே மாட்டார்‌. 

ஹிந்துஸ்தானி சங்கீதம்‌ வட நாட்டாரே அதிசயிக்கும்‌ 
அளவு முத்தையா பாகவதருக்கு ஸ்வாதீனமாய்‌ இருந்தது. 
கர்நாடக சங்கீதத்துக்கும்‌ அவர்‌ ஒரு அவதார புருஷராய்‌ 
விளங்கினார்‌. தென்னாட்டுச்‌ சிந்து முதலியன அவரிடமே 


13 


பிறந்தது எனலாம்‌. மனோகரமான சாரீரம்‌, ஐயந்திரிபு அற்ற சங்கீத 
லட்சண ஞானம்‌. சுப்ரமண்ய பக்தர்‌. வள்ளி கல்யாண சரித்திரமே 
முத்தையா பாகவதரால்தான்‌ சிறப்புப்‌ பெற்றது. எந்தச்‌ 
சரித்திரத்தைக்‌ கதை பண்ணினாலும்‌ சிலேடைப்பேச்சாலும்‌, 
ஸுஸ்வர சங்கீதத்தாலும்‌ அழகு படுத்திவிடுவார்‌. 
அரசர்களென்ன, வித்வான்‌௧ளென்ன, பிரபுக்களென்ன 
எல்லோரும்‌ இவரது நட்பையும்‌ அன்பையும்‌ விரும்புவார்கள்‌. 
அவருடைய சுந்தர வடிவம்‌, ஆடை அலங்காரம்‌ எல்லாம்‌ அவரை 
ஒரு பிரபுவாகத்தான்‌ காட்டும்‌. ஆண்டிப்பட்டி ஜமீன்தார்‌ 
திரு.பெத்தாச்சி செட்டியாருடன்‌ பல வருஷங்கள்‌ இருந்தார்‌. 
பெத்தாச்சி செட்டியாரைக்‌ காண வந்தவர்களெல்லாம்‌, முத்தைய 
பாகவதரையே பெத்தாச்சி செட்டியார்‌ என அறிவு மயங்கி, 
செட்டியாருக்குக்‌ கொண்டுவந்த மாலை மரியாதைகளை 
இவருக்கே செய்து விடுவர்‌. 


ஒரு சமயம்‌ அப்போது காங்கிரஸ்‌ கட்சிப்‌ பிரமுகராக 
விளங்கின நாகப்பட்டினம்‌ பக்கிரிசாமிப்பிள்ளையே இம்மாதிரி 
ஏமாந்துவிட்டார்‌. நாகப்பட்டினம்‌ இரயில்‌ நிலையத்தில்‌ 
பெத்தாச்சி செட்டியாரும்‌ முத்தையா பாகவதரும்‌ இறங்கினார்கள்‌. 
பக்கிரிசாமிப்பிள்ளை, பெத்தாச்சி செட்டியார்‌ என நினைத்து 
முத்தையாபாகவதருக்கு மாலை போட வந்தார்‌. அதோ 
இருக்கிறார்‌ ஜமீன்தார்‌'” என்றார்‌ பாகவதர்‌. ''இல்லை இல்லை, 
அவர்‌ sre!’ என்றார்‌ பெத்தாச்சி செட்டியார்‌. கடைசியில்‌ 
முத்தையா பாகவதர்‌ கழுத்திலேயே மாலை விழுந்துவிட்டது! 


பல வருஷ காலம்‌ மைசூர்‌ சமஸ்தான வித்வானாய்‌ இருந்து 
சாமுண்டீச்வரி அம்மன்‌ மீது 108 கன்னடக்‌ கீர்த்தனைகள்‌ இயற்றி, 
பல பட்டம்‌ பதவிகளையும்‌ ஏராள சம்பாவனைகளையும்‌ 
பெற்றார்‌. திருவாங்கூர்‌ சமஸ்தான வித்வானாகவும்‌ பல வருஷ 
காலம்‌ இருந்தார்‌. அப்போது சுவாதித்திருநாள்‌ கீர்த்தனை 
களுக்கும்‌, லக்ஷண சங்கீதத்துக்கும்‌ நிறைய தொண்டு செய்தார்‌. 


14 


அந்தக்காலத்தில்‌ கல்கத்தாவில்‌ பிரபலமாய்‌ விளங்கிய 
ஆர்‌. எஸ்‌. சர்மாவுக்கு நெருங்கின நண்பர்‌ பாகவதர்‌. ஒரு நாள்‌ 
என்னை அங்கே கண்டபோது, “சிவனே! எனக்குச்‌ சங்கீதம்‌ 
மறந்து ஆறு வருஷமாச்சு. வத்ஸலா கல்யாணத்தில்‌ சுபத்திரை 
“பீமா அர்ச்சுனா என்று கத்தும்‌ ஒரே HEG தான்‌ மிச்சம்‌!'' என்று 
சொல்லிச்‌ சிரித்தார்‌. 


ஹரிகேசநல்லூரில்‌ ஸ்கந்த சஷ்டி உத்ஸவம்‌ பிரமாதமாய்‌ 
இருக்கும்‌. அதை முத்தையா பாகவதர்‌ தான்‌ வருஷா வருஷம்‌ 
நடத்தி வந்தார்‌. அன்னதானம்‌ அளவிலடங்காது. அந்த 
உத்ஸவத்தின்‌ போது ஏழு நாளும்‌ தென்னாட்டு வித்வான்கள்‌ 
அத்தனை பேரும்‌ ஹரிகேசநல்லூரில்‌ தான்‌ இருப்பார்கள்‌. 
பஞ்சாபகேச சாஸ்திரிகளைப்‌ போல முத்தையாபாகவதரும்‌ 
திருவையாறு தியாகராஜ உத்ஸவத்தில்‌ பெரிய கட்சியின்‌ உப 
தலைவராய்‌ இருந்து, விழாவை விமரிசையாக நடத்தி வந்தார்‌. 


முத்தையா பாகவதர்‌ காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ ஹரிகதை 
செய்வதில்‌ தலைசிறந்த பல மகான்கள்‌ இருந்தனர்‌. கல்லிடைக்‌ 
குறிச்சி வேதாந்த பாகவதர்‌, திருவனந்தபுரம்‌ சகோதரர்கள்‌, 
அப்பன்‌ கோவில்‌ ராமஸ்வாமி பாகவதர்‌, மதுரை சேஷ பாகவதர்‌, 
புஜங்க பாகவதர்‌, தஞ்சை பஞ்சாபகேச பாகவதர்‌, நாகராஜ 
பாகவதர்‌, சூலமங்கலம்‌ வைத்யநாத பாகவதர்‌, ஸெளந்தரராஜ 
பாகவதர்‌, மாங்குடி சிதம்பர பாகவதர்‌, திருவிடைமருதூர்‌ 
கிருஷ்ண பாகவதர்‌, நெம்மேலி வைத்யநாத பாகவதர்‌, வளவனூர்‌ 
சுந்தரேச பாகவதர்‌, திருவாரூர்‌ நடேச பாகவதர்‌, கன்னையா 
பாகவதர்‌, சிதம்பரம்‌ ஸ்ரீரங்காச்சாரியார்‌, ஸ்ரீரங்கம்‌ சடகோபாச்‌ 
சாரியார்‌, காஞ்சீபுரம்‌ கிருஷ்ண பாகவதர்‌ இப்படி எத்தனையோ 
பாகவதோத்தமர்கள்‌; திருவையாறு லக்ஷ்மணச்சார்யார்‌ என்று 
ஒரு பெரியவாள்‌, மத்வாச்சார்யார்‌ என்றொரு விகடகவி 
பாகவதர்‌. பழனி சிவன்‌ என்று மற்றொரு பெரியவாள்‌ 
இவருடைய கதை தேன்பாகாய்‌ இருக்கும்‌. மற்றும்‌ மறைந்த 
பஞ்சாபகேச சாஸ்திரிகளை நினைவுபடுத்திக்‌ கொண்டிருந்த 
அண்ணாசாமி பாகவதரும்‌, ஹரிஹர பாகவதரும்‌ எனது 


15 


அன்பர்கள்‌. இந்த மகானுபாவர்களை எல்லாம்‌ கேட்டறியா 
தவர்களுக்கு இவைகளெல்லாம்‌ வெறும்‌ பெயர்‌ பட்டியலாகத்‌ 
தோன்றும்‌. ஆனால்‌,. எனக்கு அவை பாராயணத்துக்கு உரிய 
நாமாவளிகள்‌! 


அலை 8 
மருதாநல்லூர்‌ பெரிய குழந்தை ஸ்வாமிகள்‌ 


தென்னாடு எங்கும்‌ பாகவத சம்பிரதாய பஜனைக்கு ஒரு 
பத்ததி அமைத்து, கலியில்‌ நாமமே தாரகம்‌ என்று ஸ்தாபித்த 
அவதார புருஷாள்‌ ஸத்குரு ஸ்வாமிகள்‌, அந்த மடத்தில்‌ 
ஐந்தாவது பீடாதிபதியாக அலங்கரித்தவர்‌ பெரிய குழந்தை 


ஸ்வாமிகள்‌. 


இவருக்குச்‌ சங்கீதத்திலோ, சம்ஸ்கிருதத்திலோ அவ்வளவு 
நிறைந்த பிரக்ஞை கிடையாது என்று பலர்‌ சொல்லக்‌ கேட்டேன்‌. 
அப்படியானால்‌ நான்கு சாஸ்திர பண்டிதர்களும்‌, ஆயிரக்‌ 
கணக்கான ஆண்‌-பெண்‌ சிறுவர்களும்‌ இவருடைய கதையைக்‌ 
கேட்க ஏன்‌ கூடுகிறார்கள்‌? கோனேரிராஜபுரம்‌ வைத்தியநாதய்யர்‌ 
கூட ஏன்‌ இவருடைய கதைக்குப்‌ பாட்டுப்‌ பாடினார்‌? எங்காவது 
யாராவது பகல்‌ 11 மணிக்கு மேல்‌ கதை செய்ய ஆரம்பித்து 
பிற்பகல்‌ 3 மணிக்கு நிறுத்தினதாகக்‌ கண்டோ கேட்டோ 
இருக்கிறோமா? இந்த அகாலத்தில்‌ பசி தாகத்தை எல்லாம்‌ மறந்து, 
உலகையும்‌ தன்னையும்‌ மறந்து கதை கேட்டு ஆனந்தக்கண்ணீர்‌ 
வடித்ததுண்டா? சங்கீதமோ, சம்ஸ்கிருதமோ தெரியாது என்ற 
பெரிய குழந்தை ஸ்வாமிகளிடம்‌ இந்த அதிசயத்தைக்‌ கண்டும்‌ 
கேட்டும்‌ அனுபவிக்கவும்‌ கொடுத்து வைத்திருந்தேன்‌. 

கல்லும்‌ கனிந்து உருகக்‌ கேட்ட இரண்டு கதைகளை இன்று 
நினைத்தாலும்‌ மெய்‌ சிலிர்க்கிறது. முதல்‌ கதையை அதே மடத்தில்‌ 
ஸத்குரு ஸ்வாமிகள்‌ ஆராதனை தினத்தன்று கேட்டேன்‌. பெரிய 
சரித்திரம்‌ ஒன்றும்‌ அல்ல. ஸ்ரீ ராமதாஸ்‌ ஸ்வாமி சிறையில்‌ இருந்து 


16 


பாடிய ஒரே ஒரு பாட்டின்‌ விரிவுரைதான்‌! இது மூன்று மணி நேரம்‌ 
நடந்தது. இரண்டாவது கதை, திருவிடைமருதூரையடுத்த 
கோவிந்த புரத்தில்‌ போதேந்திராள்‌ ஆராதனையன்று 
போதேந்திராள்‌ திருவிசநல்லூர்‌ அய்யாவாளைச்‌ சந்தித்த கட்டம்‌ 
அன்று நடந்த கதை. 


பெரிய குழந்தை ஸ்வாமிகளுக்கு அப்போது சுமார்‌ 55 
வயது இருக்கலாம்‌. கொடிய நீர்‌ ரோகம்‌. முதல்‌ நாள்‌ இரவு 
முழுதும்‌ நல்ல தூக்கம்‌ இல்லாமல்‌ மடத்துக்கு அடுத்த வீட்டுத்‌ 
திண்ணையில்‌ காலை ஆறரை மணி ஆகியும்‌ கூட அயர்ந்து 
படுத்துப்‌ புரண்டு கொண்டிருந்தார்‌. ஆராதனைக்கு வந்திருந்த 
ஆஸ்திகப்‌ பெருமக்கள்‌, அதிகாலையில்‌ காவிரியில்‌ நீராடி, நித்ய 
கடன்‌ முடித்து, மட்த்தில்‌ சமாதி தரிசனம்‌ செய்துவிட்டு ஆங்காங்கு 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. வால்மீகி அவதாரம்‌ என்று சொல்லத்தக்க 
பெருமை வாய்ந்த பருத்தியூர்‌ கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ அங்கு 
வந்தார்‌. '“யாரது'” இந்த நேரத்தில்‌ மூடி முக்காடிட்டுக்‌ காலை 
நீட்டிக்‌ கொண்டு படுத்துக்‌ கிடப்பது'” என்று சினந்து கேட்டார்‌. 
மருதாநல்லூர்‌ ஸ்வாமிகள்‌ என்றார்கள்‌. துர்வாஸர்‌ ஆகி விட்டார்‌ 
கிருஷ்ண சாஸ்திரிகள்‌, 'ஸ்வாமிகளாம்‌ ஸ்வாமிகளாம்‌, இதற்கு 
இந்த திண்ணை தான்‌ பார்த்தானோ - விராத்தியன்‌!'' என்றுதிட்டி 
விட்டு, தான்‌ இறங்கியிருந்த வடக்குத்‌ தெரு ஜாகைக்குப்‌ 
போய்விட்டார்‌. ஒன்பது மணிக்கு ஸ்வாமிகள்‌ உஞ்ச விருத்திக்கு 
வந்தார்‌. கோபத்தில்‌ சாஸ்திரிகள்‌ அவரைத்‌ திரும்பிக்‌ கூட 
பார்க்கவில்லை. பத்தரை மணியாச்சு. அந்த வீட்டு அம்மாள்‌ 
“நீங்கள்‌ கதை கேட்க மடத்துக்கு வருவதானால்‌ வாசற்‌ கதவை 
ஜாக்கிரதையாகப்‌ பூட்டிக்‌ கொண்டு வாருங்கள்‌” என்று சொல்லிப்‌ 
போய்‌ விட்டாள்‌. மணி பதினொன்று, பதினொன்றரை ஆச்சு, 
சாஸ்திரிகளுக்கு பசி, யாரிடமாவது மோராவது வாங்கிச்‌ 
சாப்பிடுவோமென்றால்‌, தெருவில்‌ ஈ காக்கை கூட இல்லை! 
வேண்டா வெறுப்பாய்‌ கதவைப்‌ பூட்டிக்‌ கொண்டு மடத்துக்கு 
வந்தார்‌. மடத்துக்குள்‌, இடமில்லாமல்‌ வாசலிலும்‌ வீதியிலும்‌ ஏகக்‌ 
கூட்டம்‌ தான்‌. பூட்டிக்‌ கொண்டு வந்திருப்பது வீட்டு அம்மாளுக்கு 


17 


தெரிய வேண்டுமே என்பதற்காக எப்படியோ மடத்துக்குள்‌ வந்து 
விட்டார்‌. அவருடைய பெருமை தெரிந்தவர்கள்‌ உபசரித்து கதை 
செய்து கொண்டிருந்த பெரிய குழந்தை ஸ்வாமிகளுக்கு அருகில்‌ 
உட்கார வைத்தார்கள்‌. சற்று நேரத்துக்குள்‌ சாஸ்திரிகள்‌ அந்த 
கீதாம்ருதத்தில்‌ தன்னை மறந்து ஆனந்தவாரியில்‌ மூழ்கிவிட்டார்‌. 
பிற்பகல்‌ 3 மணிக்குக்‌ கதை முடிந்து மங்களம்‌ பாடினார்கள்‌. 
சாஸ்திரிகள்‌ ஸ்வாமிகளை சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து, 
“அப்பா, நீ எனக்கு வயதில்‌ சிறியவன்‌, மருமகன்‌ உறவுகூட. 
உன்னுடைய அமிர்த வாக்கை இன்றுதான்‌ கேட்டேன்‌,'” என்று 
பரவசத்துடன்‌ கூறினார்‌. “'நல்ல வேளை ஊமை என்று 
எண்ணாமல்‌ இருந்தீர்களே!' என்று புன்னகை பூத்தார்‌ பெரிய 
குழந்தை ஸ்வாமிகள்‌. 


இப்பேர்ப்பட்ட ஸத்குரு ஸ்வாமிகள்‌ மடத்தில்‌ 1910-11ல்‌ 
எட்டு மாத காலம்‌ தங்கியிருந்து பூஜா கைங்கர்யங்கள்‌ செய்யும்‌ 
பாக்கியம்‌ பெற்றேன்‌. அந்த எட்டு மாதங்களும்‌ எனது 
வாழ்நாளிலேயே விழுமிய நாட்களாகும்‌. f 


» அலை9 


புஷ்பவனமும்‌, கோனேரி ராஜபுரமும்‌ 


கர்நாடக சங்கீதப்பயிரைச்‌ செழிப்புற வளர்த்த மகான்கள்‌ 
பிதாமகர்‌ என மதிக்கத்தக்க புரந்தரதாஸர்‌, சங்கீத மும்மூர்த்திகள்‌, 
பட்டணம்‌ சுப்ரமண்ய அய்யர்‌, சுவாதித்திருநாள்‌ ஆகியோர்‌ 
ஆவர்‌. இவர்களுக்குப்‌ பின்‌ பூச்சி ஸ்ரீநிவாஸய்யங்கார்‌. மைசூர்‌ 
வாசுதேவாச்சார்யார்‌ இருவருக்கும்‌ உயர்ந்த வாக்கேய காரர்கள்‌ 
வரிசையில்‌ தனி மதிப்புள்ள ஸ்தானம்‌ உண்டு. இருவரும்‌ பாடிக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. இவர்கள்‌ தான்‌ பின்‌ சந்ததியினருக்கு மார்க்க 
சங்கீத மார்க்கதர்சிகள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. இவர்களுக்குப்‌ 
பின்‌ சங்கீதத்தைத்‌ தொழிலாகச்‌ செய்து பிரக்யாதி பெற்றவர்கள்‌ 
இரண்டே பேர்கள்‌. அவர்கள்‌ மதுரை புஷ்பவனம்‌ அய்யரும்‌, 
கோனேரி ராஜபுரம்‌ வைத்தியநாதய்யரும்‌ தான்‌. இருவரும்‌ 


18 


தன்நிகரின்றிப்‌ பிரகாசித்து, துரதிருஷ்டவசமாய்‌ அல்பாயுசில்‌ 
மறைந்து விட்டார்கள்‌. புஷ்பவனம்‌ 1918லும்‌, கோனேரிராஜபுரம்‌ 
1921லும்‌ மறைந்தனர்‌. எனக்கு விவரம்‌ தெரிந்த நாள்‌ முதல்‌ 
புஷ்பவனம்‌, வைத்தியநாதய்யருக்கு ஒப்புயர்வாய்‌ 
அவர்களுடைய ஸ்தானத்தைப்‌ பூர்த்தி செய்தவர்கள்‌ இந்நாள்‌ 
வரையில்‌ யாருமில்லை. வைத்தியநாத சிவன்வாள்‌' போன்ற 
மகான்களின்‌ சாரீர ஞானங்களைக்‌ கேட்கும்‌ பாக்கியம்‌ எனக்கு 
இல்லாமற்போய்‌ விட்டது. 


பம்பாய்‌ திராட்சை! 


தொட்டஇடமெல்லாம்‌ ஸுஸ்வரம்‌ ச்ருதிலயம்‌. -ஒரு 
நாளாவது கம்மிற்று, இருமினார்‌ என்றில்லாமல்‌, ஆடி - மார்கழி 
மாதங்களில்‌ கூட ஓய்வின்றிப்‌ பாடிய புஷ்பவனம்‌ அய்யருடைய 
சாரீர சம்பத்து தென்னாட்டில்‌ இன்று வரை யாருக்கும்‌ 
வாய்த்ததில்லை. ஹிந்துஸ்தானி சங்கீதக்காரர்கள்‌ சிலரிடம்‌ தான்‌ 
உண்டு. அவர்களும்‌ அபார சாதகத்தினால்‌ தான்‌ அப்படிப்பட்ட 
சாரீரத்தை அடைந்திருப்பார்களேயன்றி இவரைப்போல்‌ இயற்கை 
யாக அமைந்திராது. புஷ்பவனத்தின்‌ கானாம்ருதம்‌ சர்வஜன 
ரஞ்சகமான சங்கீதம்‌. இவர்‌ கச்சேரிக்கு வரமுடியாவிட்டால்‌ 
கல்யாண தேதியையே மாற்றி வைத்து விடுவார்கள்‌. 
வேளாவேளைக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. இன்று காகிநாடா, 
நாளை திருநெல்வேலி, மறுநாள்‌ பெங்களூர்‌ - இப்படி ஓய்வின்றி, 
இரயிலிலேயே வாசமாய்‌ மூன்று வருஷ காலம்‌ திக்விஜயம்‌ 
செய்துவிட்டுத்‌ திடீரென மறைந்துவிட்டார்‌. எந்தக்‌ கச்சேரியிலும்‌ 
'பலே பேஷ்‌!' கோஷமும்‌, கை கொட்டல்‌ ஆரவாரமுமாய்த்‌ தான்‌ 
இருக்கும்‌. இந்த பம்பாய்‌ திராட்சையை ருசித்தவர்களுக்கு வேறு 
விதமான பாட்டைக்‌ கேட்கவே பிடிக்காது. 


அனசூயையின்‌ இரும்புக்‌ கடலைச்சுண்டல்‌ போல 
வைத்தியநாதய்யர்‌ சங்கீதம்‌ வேறு. ச்ருதியுடன்‌ கவ்விக்கலந்து 
சேரச்‌ சில நிமிஷங்களாகும்‌. அதற்கான பொறுமையும்‌ ஞானமும்‌ 


19 


வேண்டும்‌. அதற்குப்பின்‌ காது மட்டும்‌ இருந்தால்‌ போதும்‌! 
பெளருஷமான கம்பீர சாரீரம்‌. ஆரம்ப காலத்தில்‌ ஐந்து அல்லது 
நாலரை ச்ருதியாக இருந்தது; பிறகு. கடைசி வரையில்‌ 4 
ச்ருதிதான்‌. அனசூயை இரும்புக்‌ கடலையைச்‌ சுண்டல்‌ 
செய்ததாகக்‌ கதை உண்டு. அதே போல வைத்தியநாதய்யர்‌ 
தம்முடைய கரடு முரடான கட்டைத்‌ தொண்டையை சாதக 
பலத்தால்‌ பக்குவக்‌ கனியாகவும்‌, திரட்டுப்‌ பாலாகவும்‌ செய்து 
விட்டார்‌. 


சிவன்‌ பெரியவரா? விஷ்ணு பெரியவரா? 


சிவனும்‌ விஷ்ணுவும்‌ சண்டையிட்டதாய்‌ எந்தப்‌ 
புராணத்திலும்‌ காணோம்‌. ஆனால்‌ வீர சைவர்களும்‌, வீர 
வைஷ்ணவர்களும்‌ சிவனே பெரியவர்‌ என்றும்‌, விஷ்ணுவே 
பெரியவர்‌ என்றும்‌ வாதாடுவது உண்டு. அதே போல்‌ அந்நாளில்‌ 
சங்கீத உலகில்‌ புஷ்பவனம்‌ கட்சி, வைத்தியநாதய்யர்‌ கட்சி என்று 
இரண்டு கட்சிகள்‌ அமைந்திருந்தன.  வைத்தியநாதய்யர்‌ 
சங்கீதத்தைக்‌ கேட்டு புஷ்பவனம்‌ “'இதுவன்றோ லோகோத்தர 
சங்கீதம்‌'' என்று மகிழ்ந்து இருக்கிறார்‌. அது மாதிரி புஷ்பவனம்‌ 
பாட்டைக்கேட்டு வைத்தியநாதய்யரும்‌ உள்ளம்‌ பூரித்திருக்கிறார்‌. 


அலை 10 
வைத்தியநாதய்யர்‌ சங்கீத விசேஷம்‌ 


“வைத்தியநாதய்யர்‌ சங்கீதத்தில்‌ உள்ள விசேஷம்‌, அதைக்‌ 
கேட்டவர்கள்‌ வெகு நாட்களுக்கு அந்தக்‌ கம்பீர நாதத்தோடு 
கூடின ராகங்களை, லய வின்யாசங்களை மறக்கவே முடியாது. 
ஆதார ச்ருதியில்‌ அந்த நாதம்‌ எப்பொழுதும்‌ முழங்கிக்கொண்டே 
இருக்கும்‌. வசியப்படுத்தி விடும்‌. அந்தப்‌ பாட்டில்‌ லயித்து 
தன்னையே மறந்து விடுவார்களாதலால்‌, சிரக்‌ கம்பமிராது; 'பேஷ்‌ 
சபாஷ்‌!'” போன்ற சொற்களும்‌, வாயிலிருந்து வராது. 


20 


நான்‌ முதன்‌ முதலாக வைத்தியநாதய்யர்‌ சங்கீதத்தைக்‌ 
கேட்டது 55 வருஷங்களுக்கு முன்னால்‌ 1912 ஜனவரியில்‌. 
மன்னார்குடியில்‌ ஒரு பெரிய கல்யாணக்கச்சேரியில்‌ அவர்‌ 
பாடினார்‌. திருக்கோடிகாவல்‌ கிருஷ்ணய்யர்‌ பிடில்‌, தஞ்சாவூர்‌ 
பக்கிரி மிருதங்கம்‌. எனக்கு அப்போது வயது 22. கொஞ்சம்‌ 
துடுக்கு. பஜனையிலேயே. மோகமாயிருந்த காலம்‌. சங்கீதம்‌ 
என்பது பகவன்‌ நாம. குணங்களை வர்ணிப்பதற்குத்‌ தான்‌ 
ஏற்பட்டது என்று எண்ணியிருந்தவன்‌. பழையவலம்‌ சுப்பய்யர்‌ 
என்ற பெரியவர்‌ நான்‌ அந்தக்‌ கச்சேரி கேட்க வேண்டும்‌ என்று 
என்னை அழைத்துக்‌ கொண்டு போய்‌ மேடையருகில்‌ 
உட்காரவைத்தார்‌. அப்போதெல்லாம்‌ என்னைப்பார்த்தால்‌ ஒரு 
அபூர்வ வஸ்துவாய்‌ தோன்றும்‌. .இடுப்பில்‌ நான்கு முழத்துண்டு; 
மேலே சட்டையோ, மேல்வேஷ்டியோ . இராது; உடம்பெல்லாம்‌ 
திருவெண்ணீறு பூசியிருக்கும்‌. 


வெளிநடப்பு 
கச்சேரி ஆரம்பித்து முக்கால்‌ மணி நேரத்திற்குமேல்‌ 


.இருக்கும்‌. ““எந்துகு பெத்தல'' என்ற சங்கராபரண கீர்த்தனத்தில்‌ 


“அந்தரி நில தாடி sry’ என்ற அனுபல்லவியை வைத்திய 
நாதய்யர்‌ நிரவல்செய்து கொண்டிருக்கிறார்‌. தெலுங்கு 
பாஷையானதால்‌ எனக்கு ஒரு அக்ஷரம்‌ புரியவில்லை. ''ராம - 
கிருஷ்ண - சிவ - சங்கர'” போன்ற பகவன்‌ நாமாக்கள்‌ ஒன்றையும்‌ 
காணோம்‌. இதென்ன சங்கீதம்‌ என்று தோன்றியது எனக்கு. 
“டுக்ருங்கரணே”','* டிட்டாணஞ்‌:' முதலிய வடமொழி இலக்கண 
சூத்திரங்களைப்‌ புலம்பிக்‌ கொண்டிருந்த வையாகரணிகளையும்‌; 
கடம்‌, படம்‌, அவச்சின்ன-அதிவ்யாப்தி என்ற சொற்களை 
அடுக்கிய தார்க்கிகளையும்‌ கண்டு இரங்கி, “அப்பா, நீ புத்திசாலியா 
யிருந்தும்‌ இப்படி ஏன்‌ கத்துகிறாய்‌? - இவை யெல்லாம்‌, 
எமனை-மரணத்தைத்‌ தடுக்குமா?'” என்று இடித்துரைத்த ஆதி 
சங்கரரின்‌ பஜகோவிந்தம்‌, சிவானந்தலஹரி வாக்குகளே 


21 


ஞாபகத்துக்கு வந்தன. எனக்குப்‌ பொறுக்கவில்லை. என்னையு 
மறியாமல்‌ பக்கத்திலிருந்த சுப்பைய்யரிடம்‌ “இந்தப்‌ பாட்டை 
நீங்களே கேட்டுக்‌ கொண்டிருங்கள்‌!'' என்று சொல்லிவிட்டு, 
விர்ரென்று வெளியே போய்விட்டேன்‌. 


அலை 11 
என்‌ வாழ்க்கையில்‌ ஒரு திருப்பம்‌ 


இரண்டு மூன்று மாதங்கழித்து இதேமாதிரி எனக்கு 
மற்றொரு சோதனை ஏற்பட்டது. முத்துப்பேட்டையை அடுத்த 
ஆலங்காடு பண்ணையில்‌ ஒரு கல்யாணம்‌. சமீபத்தில்‌ காலமான 
டி.கே.சீனிவாசய்யரின்‌ தகப்பனார மூங்கில்குடி கண்ணுசாமி 
அய்யருடன்‌ அந்தக்‌ கல்யாணத்துக்குப்‌ போயிருந்தேன்‌. அங்கு 
அன்று மாலை வைத்தியநாதய்யர்‌ கச்சேரி என்று தெரிந்தது. 
கோவிந்தசாமிப்‌ பிள்ளை பிடில்‌, உமையாள்புரம்‌ கோதண்ட 
ராமய்யர்‌ மிருதங்கம்‌; தக்ஷிணாமூர்த்தி பிள்ளை கஞ்சிரா, 
ஆதிச்சபுரம்‌ சீதாராமய்யர்‌ முகர்சிங்‌. பிரமாத ஜமா என்று தடபுடல்‌ 
பட்டது. 


நானோ இதிலிருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும்‌ 
என்று நினைத்தேன்‌. கச்சேரி ஆரம்பத்துக்கு அரை மணி முன்பே 
அரைமைலுக்கப்பால்‌ அவ்வூர்‌ எல்லையிலிருந்த ஒரு 
பாழ்மண்டபத்துக்குப்‌ போய்விட்டேன்‌. இரவு 8 மணி வரை 
அங்கு பொழுதைப்‌ போக்கிவிட்டு, கச்சேரி முடிந்திருக்கலாம்‌ 
என்ற எண்ணத்தில்‌ திரும்பினேன்‌. கல்யாணப்‌ பந்தலை 
நெருங்கியதும்‌ தெய்விகமான, கம்பீர சாரீர நாதம்‌ என்‌ உடலையே 
உலுக்கிவிட்டது. பந்தலை நெருங்க முடியாதபடி அவ்வளவு ஜனக்‌ 
கூட்டம்‌. கோபாலகிருஷ்ண பாரதியாரின்‌ ''திருவடி சரணம்‌: என்ற 
சரண பாகத்தை நிரவல்‌ செய்து கொண்டிருந்தார்‌. ஆவேசம்‌ 
பிடித்தவனைப்போல, ... கூட்டத்தில்‌ புகுந்து மேடையருகில்‌ 
அவருடைய காலடியில்‌ அமர்ந்தேன்‌. ஊனும்‌ உள்ளமும்‌ தன்‌ 


22 


அணக 


நிலையழிந்தன. வெறும்‌ காதுக்கு மட்டும்‌ இனிக்கும்‌ சங்கீதம்‌ 
அல்ல அது. ஆத்மானந்தம்‌ என்பார்களே, அது. நிசப்தமான 
சூழ்நிலை; ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பெருகிய வண்ணமிருந்தேன்‌. 
எனது துடுக்கு மிடுக்கெல்லாம்‌ அடங்கி ஒடுங்கின. ''ஆஹா! நான்‌ 
எவ்வளவு மடையன்‌, இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்காமல்‌ 
இவ்வளவு நேரத்தைப்‌ பாழ்‌ மண்டபத்தில்‌ பாழாக்கினோமே!'' 
என்று வருந்தினேன்‌. வாழ்க்கைப்பாதையில்‌ அன்று எனக்கொரு 
திருப்பம்‌, 


என்னை ஆட்கொண்டார்‌ 


வைத்தியநாதய்யர்‌ மங்களம்‌ பாடி மேடையை விட்டு 
இறங்கியதும்‌, அவர்‌ சட்டென்று என்‌ கையைப்‌ பிடித்து இழுத்துக்‌ 
கொண்டு போனார்‌. குளத்தங்கரைக்குப்‌ போகும்‌ வழியில்‌, 
“இன்று என்‌ பாட்டு உனக்குப்‌ பிடித்ததாக்கும்‌!'' என்றார்‌. 
“இதைப்‌ போல்‌ தமிழிலேயே பக்திரஸமான பாடல்களை ஏன்‌ 
பாடக்‌ கூடாது?'' என்று கேட்டேன்‌. சிரித்துக்கொண்டு 
“என்னுடன்‌ ஊருக்கு வா!'' என்றார்‌. போனேன்‌! ஈடுபாடு 
கொண்டேன்‌. அவருடைய வீடு எனக்குச்‌ சொந்த வீடு போலாகி 
விட்டது. பல மாத காலம்‌ அவருடன்‌ இருந்தேன்‌. எனக்குப்‌ 
பிடிக்கும்‌ என்று மாவடுவுடன்‌ பழைய அமுது ஆசையுடன்‌ 
போடுவார்கள்‌. ஐயர்‌ அவர்களின்‌ சாரீர அமைப்பு, யாருக்கும்‌ 
பாட்டு சொல்லித்‌ தரும்‌ ரீதியில்‌ அமைந்ததல்ல; உடனிருந்தால்‌ 
போதும்‌; கேட்டால்‌ போதும்‌. உள்ளத்தில்‌ ஊடுருவி ஆழப்பதிந்து 
எதிரொலித்துக்கொண்டே இருக்கும்‌. 


ஐயர்‌ அவர்கள்‌ கச்சேரி சுமார்‌ ஐம்பது கேட்டிருப்பேன்‌. 
அவர்‌ பாட்டைக்‌ கேட்ட பிறகு.தான்‌, சங்கீதம்‌ பாஷைகளுக்கு 
அப்பாற்பட்டது என்றும்‌, கலப்பற்ற சங்கீதம்‌ செவி படைத்த 
மனிதரை மட்டுமன்றி சகல ஜீவராசிகளையும்‌ தேவதைகளையும்‌ 
கூட மகிழ்விக்கும்‌ நாதப்பிரம்மம்‌ என்றும்‌ உணர்ந்தேன்‌. 


23 


அலை 12 
“பலே வைத்தா!” 
மாமுண்டியா ' பிள்ளையே மயங்கி விட்டார்‌. 


எப்பேர்ப்பட்ட கச்சேரியிலும்‌, அனாயாசமாக வாசிக்‌ கவல்ல 
பிடில்‌ கோவிந்தசாமி பிள்ளைக்கு வியர்த்துக்‌ கொட்டி விட்டது! 
இப்படிப்பட்ட கோனேரிராஜபுரம்‌ வைத்திய நாதய்யரின்‌ 
அற்புதக்‌ கச்சேரி யொன்றை 1912ம்‌ வருஷம்‌ மே மாதம்‌ 
கேட்டேன்‌. 

கும்பகோணம்‌ பெரிய தெருவில்‌ அண்டக்குடி ராஜ 
கோபால செட்டியார்‌ வீட்டு கிரகப்‌ பிரவேசத்தில்‌ ஐயரவர்கள்‌ 
பாடினார்‌. முதல்தர ஜமா. கோவிந்தசாமிபிள்ளை பிடில்‌; வேணு 
செட்டியார்‌ மிருதங்கம்‌; மாமுண்டியாபிள்ளை கஞ்சிரா. 
ஐயரவர்கள்‌ அன்று பாடின பியாகட ராகமும்‌ '“மனஸுனி App” 
கீர்த்தனமும்‌, அபார வேகத்தில்‌ அமைந்த ““அனுபமகுண”' 
அடாணாகீர்த்தனப்‌ பல்லவி ஸ்வரமும்‌ நான்‌ முன்பின்‌ கேட்டிராத 
அற்புதங்கள்‌, கோவிநீதசாமி பிள்ளைக்கு எந்தக்‌ கச்சேரியிலும்‌ 
உடல்‌ வியர்க்காது, சட்டை நனையாது. அப்படிப்பட்டவருக்கு 
முக மெல்லாம்‌ சலசல வென்று வியர்வை. “ஆஹா!'' என்று 
அசந்து விட்டார்‌. ஐயரவர்களுக்கு லய ஞானத்தில்‌ மாமுண்டியா 
பிள்ளை குருஸ்தானம்‌, அவரே அன்று '' பலே வைத்தா! அப்பா! நீ 
இன்று புது வைத்தாவாக அல்லவா தோன்றுகிறாய்‌! அலுப்பே 
கட்டாத என்ன கல்பனை யப்பா! அதையே இன்னும்‌ பாடு!” 
என்று பரவசத்துடன்‌ சொன்னார்‌. இப்படி மாலை 5 மணி முதல்‌ 
நாலரை மணி நேரம்‌ ஒரே நாதவெள்ளமாயிருந்தது. 


அலை 13 
ஹரிகேச நல்லூரில்‌ 
941 அந்த வருஷம்‌ ஹரிகேசநல்லூரில்‌ முத்தையா பாகவதரின்‌ 
ஸகந்த சஷ்டி உத்ஸவத்தில்‌ நான்‌ கண்டு, கேட்டு, அனுபவித்த 


24 


காட்சிகள்‌, 55 வருஷங்களாகியும்‌ இன்று போல்‌ என்‌ கண்‌ முன்‌ 
நிற்கின்றன. திருச்சி ஜங்ஷனிலிருந்து இரண்டு காரியேஜுகள்‌ 
ரிசர்வ்‌ செய்துகொண்டு முதல்‌ நாளே போய்‌ விட்டோம்‌. 
எங்களைப்‌ போல பல இடங்களிலிருந்தும்‌ வித்வான்‌களும்‌, 
பாகவதர்களும்‌, ரசிகப்‌ பெருமக்களும்‌ வந்து 
குழுமியிருந்தார்கள்‌. உத்ஸவ்த்துக்கு வருவோருக்காக ஊரே 
ஒழித்து வைக்கப்பட்டது போலிருந்தது. அத்தனை பேரையும்‌ 
அன்புடன்‌ வரவேற்று எல்லா வீடுகளிலும்‌ ஜாகை வசதிசெய்து 
கொடுத்தார்கள்‌. கலை யுலகில்‌ முத்தையா பாகவதர்‌ அஜாதசத்ரு; 
மகாஸரஸி. அவர்‌ விஷயத்தில்‌ கட்சி பேதம்‌ என்பதே கிடையாது. 
எனவே தென்னாட்டு வித்வான்‌௧ள்‌ அத்தனை பேரும்‌ அங்கு 
திரண்டு இருந்ததில்‌ வியப்பில்லை. 

சஷ்டியன்று உஞ்சவிருத்திக்குப்‌ புறப்பட்டார்கள்‌. 
கோவிந்தசாமி பிள்ளை, சியாமள அய்யர்‌ போன்ற பிடில்‌ 
வித்வான்‌௧ளும்‌, அழக நம்பி. தஞ்சை வைத்தியநாதய்யர்‌ போன்ற 
மிருதங்கவித்வான்‌௧ளும்‌, தட்சிணாமூர்த்தி பிள்ளை போன்ற 
கஞ்சிரா வித்வான்‌௧ளும்‌ புடைசூழ ஒரே நாமாவளி கோஷம்‌! இது 
என்ன பூலோகமா, தேவலோகமா என்று அதிசயிக்கச்‌ செய்தது! 
பிறகு பூஜை, தர்மபுத்திரரின்‌ ராஜசூயம்‌ போல, பல்லாயிரக்‌ 
கணக்கான மகாஜனங்களுக்கு அறுசுவை யுண்டி மாலைவரை 
நடந்தது. 


பூஜா கிரஹத்துக்கு எதிரில்‌ வீதியை அடைத்துப்‌ 
பல்லாயிரம்‌ ஜனங்கள்‌ அமர்ந்து கச்சேரிகளைக்‌ கேட்கும்‌ 
வண்ணம்‌ கொட்டகைப்‌ பந்தல்‌ போட்டிருந்தது. அதில்‌ இரவு 
பகலாய்‌ ஏதாவது கச்சேரி நடந்துகொண்டே இருந்தது. 


அன்று பகல்‌ 12 மணிக்கு பூதலூர்‌ கிருஷ்ணமூர்த்தி 
சாஸ்திரிகள்‌ தமது ஜாகையில்‌ கோட்டு வாத்யம்‌ வாசித்தார்‌. 
தேவாம்ருதமாய்‌ இருந்தது. ஸ்ரீராகத்தை அத்தனை சுவையுடன்‌ 
நான்‌ இன்று வரை கேட்டதில்லை. மாலை 4 மணிக்கு தட்சிணா 
மூர்த்தி பிள்ளை மிருதங்கத்துடன்‌ காரைக்குடி சகோதரர்களின்‌ 


25 


வீணைக்கச்சேரி. காபி நாராயணி “ஸரஸஸாமதான”' 
கீர்த்தனத்தில்‌ சபை மந்திரத்தில்‌ கட்டுண்டாற்போல ஸுநாதத்தில்‌ 
லயித்தது. அந்த சகோதரர்களின்‌ -வீணைவாசிப்பை என்னால்‌ 
அனுபவிக்கத்தான்‌ முடிந்ததேயன்றி, அதிலுள்ள வரவு 
செலவுகளைக்‌ கணிக்கும்‌ தகுதி எனக்கு உண்டாகவில்லை. அதை 
யடுத்து இரவு 8 மணி முதல்‌ 11 மணி வரையில்‌ “புல்பெஞ்சு'டன்‌ 
புஷ்பவனம்‌ பாட்டு, கோவிந்தசாமி பிள்ளை, அழகநம்பி, 
தட்சிணாமூர்த்தி மூவரும்‌ சேர்ந்தால்‌ 'புல்பெஞ்சு' என்று அநத்‌ 
காலத்தில்‌ பிரசித்தம்‌. அது ஈசுவரார்ப்பணமான கச்சேரியாக 
அமைந்தது. 


அலை 14 
அசாதாரண சம்பவம்‌ 


இரண்டாம்‌ நாள்‌ மாலை ஆறரை மணி முதல்‌ திருப்பழனம்‌ 
பஞ்சாபகேச சாஸ்திரிகள்‌ கதை. பத்தரை மணிக்கு மேல்‌ வைத்திய 
நாதய்யர்‌ கச்சேரி, ஐயர்‌ பாட்டைக்‌ கேட்பதற்கென்றே பல பேர்‌ 
தொலை தூரத்திலிருந்தெல்லாம்‌ வந்து குழுமியிருந்தார்கள்‌. 
“வேதாந்த பாகவதருக்குப்‌ பிறகு தான்‌ நாரதரும்‌'” என்ற 
மனோபாவம்‌ கொண்ட கல்லிடைக்‌ குறிச்சி மகாஜனங்களும்‌ 
ஏராளமான பேர்‌ வந்திருந்தார்கள்‌. 


ஐயரவர்கள்‌ ஹம்ஸத்வனி ராகம்‌ பாடி ““ரகுநாயக”” 
கீர்த்தனப்‌ பல்லவி முடிவதற்குள்‌, தட்சிணாமூர்த்தி பிள்ளை 
வாசித்த மிருதங்கம்‌ ச்ருதி கலைந்து விட்டது. பத்து நிமிஷம்‌ 
தட்டிக்‌ கொட்டி ஒருமாதிரி சரி பண்ணினார்‌. அனுபல்லவி பாடி 
முடிப்பதற்குள்‌ மிருதங்கம்‌ மறுபடியும்‌ வக்ரம்‌ செய்யத்‌ தொடங்கி 
விட்டது. அழகநம்பியை வரச்சொல்லலாமே என்று சிலர்‌ 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌, அவர்‌ கொல்லத்தில்‌ கச்சேரி என்று 
அன்று மாலையே போய்விட்டார்‌. கூட்டாளி தடுக்குக்குள்‌ 
நுழைந்தால்‌, தான்‌ கோலத்துக்குள்‌ நுழையும்‌ சூரன்‌ அவர்‌. அவர்‌ 


26 


இருந்தால்‌ இம்மாதிரிக்‌ கோளாறுக்கே இடம்‌ ஏற்பட்டிராது. 
சரணம்‌ பாடி முடிப்பதற்குள்‌ மற்றொரு மத்தளாத்தையும்‌ 
வரவழைத்துத்‌ தட்டிச்‌ சேர்க்கலானார்‌ தட்சிணாமூர்த்தி, ''இந்தப்‌ 
பாட்டுக்கு இரண்டு மிருதங்கள்‌ டோய்‌!'' என்ற ஒரு மூலையி 
லிருந்து பரிகாசக்‌ குரல்‌ எழுந்தது. அப்புறமும்‌ ச்ருதி சேரவில்லை. 
“நடக்கட்டும்‌ ஆண்டவன்‌!'' என்கிறார்‌ தட்சிணாமூர்த்தி, 
ஆயாசமடைந்த ஐயர்‌ அதைக்‌ காட்டிக்‌ கொள்ளாமல்‌ புன்முறு 
வலுடன்‌ கோவிந்தசாமி பிள்ளையைப்‌ பார்த்தார்‌. பிள்ளை, என்ன 
விபரீதம்‌ என்று. - திகைக்கிறார்‌. . இதையெல்லாம்‌ காணச்‌ 
சகிக்காமல்‌, பஞ்சாபகேச சாஸ்திரிகள்‌ போன்ற பெரியவர்கள்‌ 
படுக்கப்‌ போய்விட்டனர்‌. சபை கலைய ஆரம்பித்தது. பலர்‌ 
பந்தலுக்கு வெளியிலிருந்த பெஞ்சுகளில்‌ போய்‌ உட்காரலாயினர்‌. 
பாக்கிப்‌ பேர்‌ தூக்கக்‌ கலக்கத்தில்‌ ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ 
சாய்ந்தார்கள்‌. இதென்ன, ஏதாவது திட்டமிட்ட, சதியோ!”' 
என்று ஏங்கிய வண்ணம்‌ சன்னிதித்‌ தூண்‌ ஒன்றில்‌ 
சாய்ந்திருக்கிறார்‌ முத்தையா பாகவதர்‌. ''தட்சிணாமூர்த்தி 
பிள்ளைக்குச்‌ ச்ருதி சேர்க்கத்‌ தெரியாதா என்ன? இது சாதாரண 
சம்பவமாகத்‌ தோன்றவில்லை!'' என்றே பலரும்‌ கருதினார்கள்‌. 


இரவு பன்னிரண்டரை மணி ஆயிற்று. அமைதியான அந்த 
நள்ளிரவில்‌, பதுங்கின புலி சீறிப்‌ பாய்வதுபோல்‌, : வைத்திய 
நாதய்யர்‌ தோடி ராகம்‌ பாடினார்‌. அன்று அவர்‌ பாடின தோடி 
எப்படி இருந்ததென்று சொல்லும்‌ தரமல்ல. அப்படி கற்பனைக்கும்‌ 
எட்டாததாயிருந்தது. பத்து நிமிஷத்தில்‌ சபை களை கட்டிவிட்டது. 
மின்சாரம்‌ பாய்ந்தது போன்ற உணர்ச்சியுடன்‌ சபையோர்‌ கேட்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. உறக்கமெல்லாம்‌ பறந்துவிட்டது. வெளியி 
லிருந்த காரைக்குடி சகோதரர்கள்‌ போன்ற வித்வான்கள்‌ சபைக்கு 
வந்து அமர்ந்தார்கள்‌. பந்தலின்‌ நடுவில்‌ ஒரு தூணில்‌ சாய்ந்து 
நின்ற நான்‌, ஆனந்த மேலீட்டால்‌ என்னையுமறியாமல்‌ 
உச்சஸ்தாயியில்‌ “pio: பார்வதீ பதயே” என்றதும்‌, ''ஹரஹர 
மகாதேவ'' என்று ஜனக்கூட்டத்தின்‌ எதிரொலி விண்ணதிர 


27 


x 


முழங்கியது. முத்தையா பாகவதர்‌ உத்ஸாகத்துடன்‌ ஒரு பெரிய 
புஷ்ப ஹாரத்தை என்‌ கழுத்தில்‌ போட்டு ''பலே சிவனே'' என்று 
பாராட்டினார்‌. 


தட்சிணாமூர்த்தி பிள்ளைக்கு அன்று மிகவும்‌ தேக 
அசெளக்கியம்‌ என்று பிறகுதான்‌ தெரிந்தது. 


அலை - 15 
ஐயாவாள்‌ உத்ஸவத்தில்‌ 


. தட்சிணாமூர்த்தி பிள்ளைக்கு ஹரிகேசநல்லூரில்‌ ஏற்பட்ட 
தோஷம்‌ அவ்வருஷம்‌ திருவிச நல்லூர்‌ ஐயாவாள்‌ உற்சவத்தில்‌ 
நீங்கிற்று. அங்கு கோனேரிராஜபுரம்‌ வைத்தியநாதய்யருக்கே 
மீண்டும்‌ பக்க வாத்தியமாக கஞ்சிரா வாசித்து ஜமாய்த்து விட்டார்‌. 


ஐயாவாள்‌ உத்ஸவத்துக்குக்‌ கோனேரிராஜபுரத்திலிருந்து 
கட்டை வண்டியில்‌ சவாரி செய்து வந்தோம்‌. அற்புதமான ஸதஸ்‌. 
அன்று ஐயர்‌ பாட்டு மேக கர்ஜனை போன்ற நாதத்துடன்‌ 
அபரிமிதமாய்‌ விளங்கியது. தஞ்சை பஞ்சாபகேசய்யர்‌ பிடில்‌, 
மைலாட்டூர்‌ கிருஷ்ணய்யர்‌ மிருதங்கம்‌, தட்சிணாமூர்த்தி பிள்ளை 
கஞ்சிரா. பஞ்சாபகேசய்யரும்‌, கிருஷ்ணய்யரும்‌ - பக்கத்‌ 
துணையாக வாசிப்பதை மறந்து பாட்டில்‌ லயித்து விட்டார்கள்‌ 
அதையும்‌ ஈடுசெய்து தட்சிணாமூர்த்தி பிள்ளையின்‌ கஞ்சிரா முழு 
ஒத்துழைப்பு அளித்தது. கடைசியில்‌ “செந்தில்‌ pair” என்ற சிறிய 
பாடலுக்கு ஐயரும்‌ விஷமமாய்‌: ஸ்வரம்‌ பாடினார்‌. பிள்ளையும்‌ 
பூர்ணமாக அனுசரித்து வாசித்தார்‌. அப்போது திருப்பழனம்‌ 
பஞ்சாபகேச சாஸ்திரிகளுடன்‌ வந்திருந்த புதுச்சேரி ரங்கசாமி 
அய்யர்‌ என்ற வித்வான்‌, பிள்ளையிடம்‌ நெருங்கித்‌ தாளம்‌ 
போட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. கஞ்சிரா தனி ஆவர்த்தம்‌ நடந்து 
கொண்டிருந்தது. திடீரென்று தாளம்‌ தவறிவிட்டது. யாருடைய 
தவறு என்று தெரியாமல்‌ ரங்கசாமி அய்யர்‌ தவித்தார்‌. 
பக்கத்திலிருந்த பஞ்சாபகேச சாஸ்திரிகள்‌ அவரைப்‌ பார்த்து 


28 


“வேணும்‌, வேணும்‌. என்னுடன்‌ பேசாமல உட்கார்ந்திருப்பதை 
விட்டு உனக்கேன்‌ இந்த வீண்‌ வம்பு!'” என்றார்‌. இதைக்கேட்டு 
எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. பிறகு தட்சிணாமூர்த்தி பிள்ளை 
வைத்தியநாதய்யரைப்‌ பார்த்து “ஆண்டவன்‌ நடக்கட்டும்‌'” என்று 
ஜாடையாக . அவரை தாளம்‌ போடச்‌ சொல்லி, கச்சேரி 
மங்களகரமாக முடிந்தது. s 


எட்டு மைல்‌ ஓடிக்கேட்ட கச்சேரி! 


அடுத்த மார்கழி மாதம்‌ அம்மங்குடி ராதா கலியாணத்தில்‌ 
ஐயர்‌ கச்சேரி. அன்று என்‌ தகப்பனார்‌ சிராத்தம்‌. அதைக்‌ 
கும்பகோணத்தில்‌ என்‌ அத்தை வீட்டில்‌ செய்து முடித்து விட்டு 
பிடித்தேன்‌ ஓட்டம்‌. ஏழெட்டு மைல்‌ ஓடி, மேல்‌ மூச்சு கீழ்‌ மூச்சு 
வாங்க, கச்சேரி நடக்கும்‌ கோவில்‌ வாசலில்‌ போய்த்தான்‌ 
நின்றேன்‌. ஒரே கூட்டம்‌. அதில்‌ இடித்து மோதி அவஸ்தைப்‌ 
பட்டுக்‌ கொண்டு நின்ற என்னை ஐயர்‌ பார்த்து விட்டார்‌. 
ஹம்ஸத்வனியில்‌ “re prus” பல்லவி முடிந்திருந்தது. உடனே 
ஒருவரை விட்டு என்னை அழைத்து வரச்சொல்லி அருகில்‌ 
உட்கார வைத்துக்‌ கொண்ட பிறகே அனுபல்லவி பாட 
ஆரம்பித்தார்‌. அன்று முழுதும்‌ என்னைத்‌ தாளம்‌ 
போட்டுக்கொண்டு வர நியமித்தார்‌. 


பக்கத்தில்‌ இருவர்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நான்‌ 
எரிச்சல்‌ தாங்காமல்‌ . “பேசக்‌ கூடாது'' என்று கத்தினேன்‌. 
சிறுபிள்ளைத்தனம்‌ போகவில்லை. ஐயர்‌ அவ்விருவரையும்‌ 
பார்த்து, “இந்தப்‌ பையன்‌ நல்ல புத்திசாலி, பரம பக்தன்‌. இவன்‌ 
இயற்றின பாட்டு இது. கேளுங்கள்‌'' என்று, “சிக்கல்‌ மேவிய 
என்ற காம்போதி ராக கீர்த்தனையை விஸ்தாரமாகப்‌ பாடினார்‌. 
பிறகு ““ஹரினேநெந்து'' என்ற கர்னாடக பிஹாக்‌ கீர்த்தனம்‌: 
““கலுஷாத்முடை'' என்ற சரணத்துக்கு 'ஸ்வரம்‌, “யார்‌ இப்படிப்‌ 
பாட முடியும்‌?" என்று அவ்விருவரும்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌ 
வடித்தார்கள்‌. கச்சேரி முடிந்து ஜாகைக்குப்‌ போனால்‌, அங்கு ஒரு 
சிறிய வித்வத்‌ கூட்டம்‌. நான்‌ கச்சேரியில்‌ ““பேசக்கூடாது'' என்று 


௮ 


சொன்ன அவ்விருவரும்‌ வந்தார்கள்‌. என்னைக்‌ கண்டதும்‌ '*யார்‌ 
இந்தப்‌ . பையன்‌?'' என்று கேட்டார்கள்‌. '“தேவராஜனும்‌, 
மாதிரிமங்கலம்‌ நடேசனும்‌ இவனைப்‌ பற்றி விரிவாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. இப்போது ஏதாவது பாடும்‌ சிவனே!”' என்றார்‌ 
வைத்தியநாதய்யர்‌. பாடினேன்‌. அப்புறம்தான்‌ அவர்களில்‌ 
ஒருவர்‌ உமையாள்புரம்‌ சுவாமிநாதய்யர்‌ என்றும்‌, மற்றவர்‌ 
திருவிடை மருதூர்‌ கோட்டுவாத்தியம்‌ ஸகாராமராவ்‌ என்றும்‌ 
தெரிந்தது. அவர்களை வணங்கினேன்‌. 


அலை 16 
கீத கோவிந்த விரிவுரை 


ஐயரும்‌ நானும்‌ அன்றிரவு அங்கிருந்து புறப்பட்டு 
சென்னைக்கு வந்தோம்‌. மயிலை சங்கீத சபாவின்‌ ஆதரவில்‌ நடுத்‌ 
தெரு வன்னிய ஸ்கூலில்‌ வைத்தியநாதய்யர்‌, கோவிந்தசாமி 
பிள்ளை, மதராஸ்‌ வேணு நாயக்கர்‌ ஜமாவுடன்‌ ஜீமூதக்‌ கச்சேரி. 


ஐயரிடம்‌ கேட்டுக்கொண்டு சென்னையிலேயே பிரபல 
தேச பக்தர்‌ சுப்ரமணிய சிவாவுடன்‌ ஒரு மாத காலம்‌ இருந்தேன்‌. 
1908ல்‌ திருவனந்தபுரத்தில்‌ சிவாவின்‌ நட்பு எனக்குக்‌ கிடைத்தது. 
அவருக்கு என்னிடம்‌. பரம பிரீதி. மயிலையில்‌ அப்போது இருந்த 
பெரியாரான தண்டரை வைத்தியர்‌ தமது ஜாகைக்கு அழைத்துச்‌ 
சென்று இரண்டு மணிநேரம்‌ பாடச்‌ சொன்னார்‌. நல்ல ஸதஸ்‌. 


மறுநாள்‌ தண்டரை வைத்தியரும்‌, வரகவி கோடீசுவரய்யரும்‌ — 


சேர்ந்து, “sral” என்ற தியாகராஜ கிருதியுடன்‌, மற்றும்‌ சில 
கீர்த்தனங்களும்‌ பாடக்கேட்டு, புளகாங்கித மடைந்தேன்‌. 

பிறகு “விவேக போதினி: பத்திரிகாசிரியர்‌ குப்புசாமி 
அய்யர்‌ வீட்டில்‌ தங்கி, கீத கோவிந்தம்‌ (அஷ்டபதி) விரிவுரையும்‌, 
பக்த மார்க்கண்டேய நாடகமும்‌ எழுதினேன்‌. இவை “விவேக 
போதினி” சஞ்சிகையில்‌ பிரசுரமாயின்‌. 


30 


என்னைப்‌ பாடச்‌ சொல்லி... 


பிறகு பல ஊர்‌ சுற்றிவிட்டுக்‌ கோனேரிராஜபுரம்‌ 
சேர்ந்தேன்‌. மறு வாரம்‌ பாபநாசத்தையடுத்த திருக்கருகாவூர்‌ 
தேசபக்தப்‌ பிரபு பந்துலுவய்யர்‌ வீட்டில்‌ ஒரு கலியாணக்‌ கச்சேரி 
நடந்தது. நான்கு மணி நேரமும்‌ அம்ருதமாரிதான்‌. அந்தக்‌ 
கலியாணத்தில்‌ பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்த கொழுமம்‌ ஜமீன்‌ 
சுந்தரராஜன்‌, வைத்தியநாதய்யர்‌ பாட்டை வெகுவாகப்‌ 
பாராட்டிப்‌ பேசினார்‌. அதைக்‌ கேட்ட அய்யர்‌,, “இப்பொழுது 
வேறு யாராவது பாடினால்‌ கேட்க மாட்டாயாக்கும்‌!”' என்றார்‌. 
“அதென்ன அப்படிச்‌ சொல்லுகிறாய்‌. நீயே பாடச்‌ சொல்லும்‌ 


பாட்டு எப்படியிருக்கும்‌ என்று எனக்குத்‌ தெரியாதா?” என்றார்‌ 


சுந்தரராஜன்‌. ஐயர்‌ உடனே என்னைப்‌ பார்த்து ''எங்கே சிவனே! 
ஏதாவது பாடும்‌'' என்று ஏவினார்‌. அரைமணி நேரம்‌ பாடினேன்‌. 
ஐயர்‌ சொல்லி, ஒரு அங்கவஸ்திரமும்‌ ஐம்பது ரூபாயும்‌ 
சன்மானமாகப்‌ பெற்றுக்கொண்டு, அப்பொழுது பாபநாசத்தில்‌ 
இருந்த என்‌ .தமையனாரிடம்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. தந்தையின்‌ 
வாத்ஸல்யத்தைக்கூட அனுபவிக்காத நான்‌, வைத்திய 
நாதய்யரிடம்‌ அந்த வாத்சல்யத்தைப்‌ பூர்ணமாக அனுபவித்தேன்‌. 


அலை 17 


இரண்டு திருஷ்டி பரிகாரங்கள்‌ ! 


வைத்தியநாத ஐயர்‌ பெண்‌ கலியாணம்‌ 1917 லோ, 
1918-லோ நினைவில்லை; கோனேரிராஜபுரத்தில்‌ நான்கு நாள்‌ 
அதிவிமரிசையாக நடந்தது. எந்த வித்வானையும்‌ தொந்தரவு 
செய்ய இஷ்டமில்லாமல்‌ கச்சேரி; கதை எதற்கும்‌ யாரையும்‌ 
அழைக்கவோ, ஏற்பாடு செய்யவோ இல்லை; அப்படியிருந்தும்‌ 
நாகைப்பட்டினம்‌ விட்டலய்யர்‌. கோஷ்டி, மாயவரம்‌ மிலட்டூர்‌ 
சுப்பையர்‌ என்ற பிரபலவித்வான்‌, திருவிடை மருதூர்‌ நாதஸ்வரம்‌ 
வீருசாமிப்‌ பிள்ளை போன்ற பல வித்வான்கள்‌ வந்து நான்கு 


31 


நாளும்‌ இருந்தனர்‌. மூன்றாவது நாள்‌ ஒருவர்‌ தன்னை ஒரு 
வித்வான்‌ என்று சொல்லிக்‌ கொண்டு கொஞ்சம்‌ பாட ஆசைப்‌ 
படுவதாய்‌ தேவராஜய்யர்‌ மூலம்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 
மிருதங்கத்திற்கு ஆரும்‌ . இல்லை. வாத்யமிருந்தால்‌ தான்‌ 
தட்டிக்கொண்டு வருவதாய்‌ விட்டலய்யர்‌' சொன்னார்‌. 
எங்கிருந்தோ ஒரு மிருதங்கத்தைக்‌ கொண்டு வந்தார்கள்‌. ச்ருதி 
சேர்த்து பிடில்‌ சுப்பய்யருடன்‌ கச்சேரி ஆரம்பமாயிற்று. முழுக்க 
முழுக்க வைத்திய நாதய்ய்ரைப்‌ பரிகசிப்பது போலிருந்தது. 
அந்தப்பாட்டு. அவ்வூர்‌ ஆமைராமையா என்ற ஐயரின்‌ ஆப்த 
நண்பருக்குக்‌ கோபம்‌ வந்துவிட்டது. “வைத்தா! இவர்‌ யாரப்பா? 
உன்னை அப்படியே இமிடேட்‌ பண்ணறாரே!'' என்றார்‌. அந்த 
அசட்டுப்‌-பாடகர்‌, அவர்‌ நிஜமாகவே அப்படிச்‌ சொல்கிறார்‌ என்று 
நினைத்துக்கொண்டு “ஐயரவர்கள்‌ தான்‌ எனக்குக்‌ குரு!!!” 
என்றார்‌. 

ராமையா சிரிப்பை அடக்கிக்‌ கொண்டு '“அப்படியா! 
இதற்கு முன்‌ இவரை நான்‌ பார்த்ததேயில்லையே! நீ தான்‌ குரு 
என்கிறாரே! அவம்‌ வீட்டுக்குப்‌ போய்ச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்தாயோ?'' என்றார்‌, ‘gen? ஏகலைவன்‌ மாதிரி இருந்‌ 
திருக்கக்கூடாதா?'' என்று ஒரு போடு போட்டார்‌ சுப்பையர்‌. 
தமாஷ்‌ இத்துடன்‌ நிற்கவில்லை. “துரோணர்‌ ஏகலைவன்‌ 
விரலைக்‌ குருதட்சிணையாகக்‌ கேட்டது போல இவருடைய 
குரலைத்‌ தட்சிணையாகக்‌ கேட்டுவிடாதீர்கள்‌!'' என்றார்‌ 
விட்டலய்யர்‌. “Ag போகட்டும்‌. இரவு சாப்பாடு கிடைக்குமா?” 
என்றார்‌ ராமையா, இவ்வளவுக்குப்‌ பிறகும்‌ அந்தப்‌ பாடகர்‌ அங்கு 
இருப்பாரா? மெதுவாக நழுவி விட்டார்‌. 


இதற்கு மாற்றாகவோ என்னவோ, ஐயர்‌ தேவராஜய்யரைக்‌ 
கூப்பிட்டு, “சிவனை கொஞ்ச நேரம்‌ பாடச்சொல்லு'' என்றார்‌. 
கருதிகூட வைத்துக்‌ கொள்ளாமல்‌ ஒன்றரை மணி நேரம்‌ 
பாடினேன்‌. எல்லோரும்‌ 'சந்தோஷப்பட்டார்கள்‌. ஐயர்‌ என்னை 
அழைத்து, ''சிவனே, மெத்தச்‌ sf” என்று முத்திரை வைத்தார்‌. 


32 


சுப்பய்யர்‌ ராமையரைப்‌ பார்த்து, ““இனி சாப்பாடு பற்றிச்‌ சந்தேகம்‌ 
இல்லையே!'' என்றார்‌. 


இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்‌ கும்பகோணம்‌ டபீர்‌ 
தெருவில்‌ பரம ரஸிகரான ஒரு ஜில்லா முன்சீப்‌ வீட்டில்‌ ஒரு 
சம்பவம்‌ நிகழ்ந்தது. புல்லாங்குழல்‌ நாகராஜராவ்‌, பிடில்‌ வித்வான்‌ 
செம்மங்குடி நாராயணசாமி அய்யர்‌, மிருதங்கம்‌ கோதண்ட 
ராமய்யர்‌, நத்தம்‌ சீதாராமய்யர்‌, மகாமகக்குளம்‌ சுப்பு, 
உமையாள்புரம்‌ சாமிநாதய்யர்‌, தேவராஜய்யர்‌, மகா ரசிகரும்‌ 
பொல்லாதவருமான வடுவக்குடி ராமையர்‌ எல்லோருமாகப்‌ பல 
விஷயங்களைப்‌ பற்றி பேசிக்கொண்டிருந்தோம்‌. அப்போது 
ஒருவர்‌ வந்து ''நான்‌ பட்டணம்‌ சுப்ரமண்ய அய்யர்‌ சிஷ்யன்‌. என்‌ 
பாட்டைக்‌ கேட்டு ஆதரிக்கணும்‌'' என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. 
எல்லோருமாகக்‌ கூடத்தை அடைந்தோம்‌. ஹார்மோனிய 
ச்ருதியுடன்‌ ஹம்ஸத்வனியில்‌ “வாதாபி கணபதிம்‌'” 
கீர்த்தனையில்‌ ஸ்வரம்‌ பாட ஆரம்பித்தார்‌ அந்த வித்வான்‌. 
எல்லோருக்கும்‌ ரொம்பக்‌ கஷ்டமாயிருந்தது. பொறுமையிழந்த 
வடுவக்குடி ராமையர்‌, “gur, போதும்‌ நிறுத்தும்‌!'' என்றார்‌. 
அந்தப்‌ பொல்லாத மனுஷர்‌ என்ன செய்யப்‌ போகிறாரோ என்று 
எல்லோரும்‌ அவரைப்‌ பார்த்தார்கள்‌. பாடகரைப்‌ பார்த்து 
ராமையர்‌ சொன்னார்‌: ''ஐயா, பட்டணம்‌ சுப்ரமண்ய ஐயர்வாள்‌ 
பாட்டை எங்களில்‌ பலர்‌ கேட்டிருக்கிறோம்‌. அவர்‌ பாட்டு 
உலகமெல்லாம்‌ புகழும்‌ பாட்டு. அவாள்‌ செய்துள்ள 
வர்ணங்களும்‌, எண்ணற்ற கீர்த்தனங்களும்‌ சங்கீத உலகிற்கே 
ஜீவாதாரமாயும்‌, இன்னமுதாயும்‌ விளங்குகின்றன. இப்படி 
அவருக்கு இருக்கிற கீர்த்தியே போதும்‌. உமக்கு குரு என்ற 
பெருமை '.அவருக்கு வேண்டாம்‌! . உம்ம நன்மைக்காகச்‌ 
சொல்கிறேன்‌. இதை இன்றோடு விட்டுடும்‌!'' என்றார்‌. 


` 


33 


` 


அலை - 18 
வீருசாமி பிள்ளைக்கு ஐயர்‌ ஆசி 


நான்காம்‌ நாள்‌ கலியாண ஊர்வலத்தில்‌ திருவிடைமருதூர்‌ 
வீருசாமி பிள்ளை நாதஸ்வரம்‌. மிகவும்‌ நன்றாக இருந்தது. நல்ல 
கூட்டம்‌. அன்று அவர்‌ வாசித்த சங்கராபரணத்தைக்‌ கேட்டு ஐயரே 
ஆனந்தமடைந்தார்‌. “பேஷ்‌ வீருசாமி!'' என்று மனமார 
ஆசீர்வதித்து, ஊர்வலத்தின்‌ நடுவிலேயே உயர்ந்த 
துப்பட்டாவைப்‌ போர்த்தினார்‌. 1913ல்‌ இளம்‌ பிராயத்திலேயே 
நாகை ஆடிக்‌ கிருத்திகையில்‌ வீருசாமி பிள்ளையின்‌ நாதஸ்வரம்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. எதையும்‌ ஒத்துக்கொள்ளாத சங்கீதப்‌ புலியும்‌ 
பொல்லாத வருமான கீழ்வேளூர்‌ ராமச்சந்திர அய்யரே, அன்று 
வீருசாமி வாசித்த பைரவியைக்‌ கேட்டு அசந்து போய்விட்டார்‌. 
இதைத்‌ தவிர, திருவாவடுதுறை ராஜரத்தினம்‌ பிள்ளையுடன்‌ 
சேர்ந்து வாசித்த சில நாயனக்‌ கச்சேரிகளில்‌ வீருசாமி வாசிப்பு 
மீசுரமாயிருந்ததையும்‌ நான்‌ அனுபவித்திருக்கிறேன்‌. 


எல்லாம்‌ அவர்‌ அனுக்ரஹம்‌ 


1921ல்‌ வைத்யநாதய்யர்‌ மறைந்தது சங்கீத உலகுக்கே ஒரு 
ஈடுசெய்ய முடியாத நஷ்டமாயிற்று. தியாகையர்‌ உத்ஸவம்‌ 
போன்ற பல கச்சேரிகளில்‌ அவருக்கென்றே ஏற்பட்டவையோ 
என பிரமிக்கும்படி பல ராகங்கள்‌, கீர்த்தனங்களில்‌ கோனேரி 
ராஜபுரம்‌ வைத்தியநாதய்யர்‌ முத்திரை பதிந்திருந்தது. உத்தம 
குணங்கள்‌ படைத்தவர்‌. அவருடைய வாழ்நாளில்‌ யாருடைய 
பாட்டையும்‌, யோக்கியதையையும்‌ குறைவாய்ப்‌ பேசினதில்லை. 
தனக்குத்‌ திருப்தி இல்லாவிட்டால்‌ ஒரு புன்சிரிப்புத்தான்‌ வரும்‌. 

ஐயர்‌ வழியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு ராகம்‌ பாடி ரசிகர்களை 
மகிழ்வித்த ஆத்மாக்கள்‌ மூவர்‌. கனகசபை என்ற திருச்சிப்‌ 
பெரியார்‌, ஆலங்காடு கிருஷ்ணமூர்த்தி என்பவர்‌, சிதம்பரம்‌ 
தீட்சிதர்‌ ஒருவர்‌. என்னிடம்‌ அவரது சங்கீதச்‌ சாயை இருக்கிறது 


34 


என்று தேவராஜய்யர்‌ பலநாள்‌ என்னுடனேயே சுற்றினார்‌. 
காலஞ்சென்ற நாகை விட்டலய்யர்‌, பிடில்‌ கோவிந்தசாமி 
பிள்ளை, இன்றும்‌ நம்மிடை உள்ள மருங்காபுரி கோபால 
கிருஷ்ணய்யர்‌. முசிரி சுப்ரமண்ய அய்யர்‌ போன்றோரும்‌ அந்தச்‌ 
சாயைக்காக என்னைப்‌ புகழ்வதுண்டு. இது நான்‌ செய்த பாக்யம்‌. 
எனக்கு உள்ள திவிலை சங்கீதம்‌ ஐயரின்‌ அனுக்ரஹமே. 


திருச்செந்தூர்‌ மாசிமகத்‌ திருவிழாவில்‌ நான்‌ வீதியில்‌ 
பஜனை செய்துகொண்டு வருகையில்‌ என்னுடன்‌ வந்து இரண்டு 
மணிநேரம்‌ கலந்துகொண்ட மன்னார்குடி நாயனம்‌ சின்னப்பக்கிரி 
“இந்த சங்கீதம்‌ எங்க கோனேரி ராஜபுரம்‌ ஐயாவுதல்ல!'' என்று 
மெச்சவும்‌ கொடுத்துவைத்தேன்‌. 


எனது முதல்‌ முழுக்‌ கச்சேரி 


1923ல்‌ . திருவையாறு தியாகராஜ உத்ஸவத்தில்‌, பிடில்‌ 
கோவிந்தசாமி பிள்ளை: வற்புறுத்தலின்‌ பேரில்‌ - பாப்பா 
வெங்கட்ராமய்யர்‌ பிடில்‌, தஞ்சாவூர்‌ வைத்தியநாதய்யர்‌ 
மிருதங்கத்துடன்‌ மூன்று மணிநேரம்‌ பாடினேன்‌. இதுதான்‌ எனது 
முதல்‌ முழுக்கச்சேரி. பல பெரியோர்கள்‌ என்னைப்‌ பாராட்டி 
ஆசீர்வதித்தனர்‌. ''சிவனாம்‌ ஒருவர்‌, எவ்வளவு பிரமாதமாகக்‌ 
காம்போதி ராகம்‌ பாடிவிட்டார்‌!'' என்று மெச்சி, செம்மங்குடி 
நாராயணசாமி ஐயர்‌ மகாராஜபுரம்‌ விசுவநாதய்யரிடம்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தாராம்‌. 


அலை 19 
பழையவலம்‌ சுப்பய்யர்‌ 


தஞ்சை ஜில்லாவில்‌ அந்தக்‌ காலத்தில்‌ பழையவலம்‌ வக்கீல்‌ 
சுப்பய்யரை அறியாதாரில்லை. வாட்டசாட்டமாக ஆறரை அடி 


. உயரம்‌ இருப்பார்‌. பரம உதாரி, ஏழை பங்காளன்‌. வலது கை 


கொடுப்பது இடதுகைக்குத்‌ தெரியாது என்பதற்கொரு உதாரண 


35 


புருஷராய்த்‌ திகழ்ந்தார்‌. படாடோப மற்றவர்‌. நல்லவர்களுக்கு 
நல்லவர்‌, துஷ்டருக்கு துஷ்டர்‌. எந்தக்‌ காரியத்தை எடுத்தாலும்‌ 
முடிக்காமல்‌ விடமாட்டார்‌, அவர்‌ இட்ட கட்டளையை 
நிறைவேற்றப்‌ பக்கத்தில்‌ எப்பொழுதும்‌ 15, 20 பேர்‌ 
சூழ்ந்திருப்பார்கள்‌. ஆங்கிலம்‌, சம்ஸ்கிருதம்‌ இரண்டிலும்‌ நல்ல 
பாண்டித்யம்‌. விவேகானந்தரின்‌ சிஷ்யர்‌. வேதாந்த விஷயமாகப்‌ 
பேசினால்‌ கேட்பவர்கள்‌ ஊணுறக்கத்தையே மறந்து விடுவார்கள்‌. 
திருவாரூரிலேயே வாழ்ந்த தியாகராஜ பக்தர்‌. 


முத்துப்பேட்டையை அடுத்த திரு இடும்பாவனம்‌ என்ற 
சிவக்ஷேத்திரத்தில்‌ 1911 வைகாசியில்‌ நடந்த கும்பாபிஷேகத்தின்‌ 
போது தான்‌ எனக்கு அவருடன்‌ பரிச்சயம்‌ ஏற்பட்டது. அந்தக்‌ 
கும்பாபிஷேகத்துக்குத்‌ தமிழ்‌ நாட்டின்‌ தலைசிறந்த ஒதுவார்‌ 
மூர்த்திகள்‌ ஏராளமான பேர்‌ வந்திருந்தனர்‌. கும்பாபிஷேகம்‌ 
முடிந்த பிறகு தெருவில்‌ போடப்பட்டிருந்த பந்தலில்‌ அவர்கள்‌ 
இன்னிசையுடன்‌ தேவார இன்னமுது ஊட்டினர்‌. நான்‌ ஒரு தூணில்‌ 
சாய்ந்து கொண்டு ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பெருக்கிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. அப்போது சுப்பய்யர்‌ பரிவாரத்தைச்‌ சேர்ந்த 
யோகீசுவரர்‌ என்பவர்‌, என்னைக்‌ கூட்டத்தின்‌ நடுவிலிழுத்து 
உட்கார வைத்து ஒரு திருத்தாண்டகம்‌ பாடச்‌ சொன்னார்‌. 
எல்லோரும்‌ மகிழ்ந்து மெச்சும்படியாக “நாமார்க்கும்‌!” என்ற 
திருத்தாண்டகத்தைப்‌ பாடினேன்‌. இது முடிந்து எல்லோரும்‌ 
ஆலய தீபாராதன தரிசனத்துக்குச்‌ செல்லும்போது, “வீர ரஸம்‌ 
த்வனிக்க வேண்டிய அந்த திருத்தாண்டகத்தை சாந்தமான 
ராகத்தில்‌ பாடிவிட்டாயே'' என்றார்‌ சுப்பய்யர்‌. “ஓதுவார்‌ 
மூர்த்திகளின்‌ சம்பிரதாயத்தை யொட்டி அந்த ராகத்தில்‌ 
பாடினேன்‌'' என்றேன்‌. ஒய்வு பெற்ற உதவி போலீஸ்‌ 
கமிஷனரும்‌, மயிலை வெங்கட்ரமணா பாடசாலை ஆயுர்வேத 
சாலைக்காவலரும்‌, தமிழ்மறைகளைக்‌ கேட்பதில்‌ பேரார்வம்‌ 
உள்ளவருமான ஏ. கிருஷ்ணஸ்வாமி அய்யர்‌ பக்கத்தில்‌ இருந்தார்‌. 
அவர்‌ என்னைப்‌ பார்த்து “எந்த தேவாரப்‌ பாடசாலையில்‌ 
படித்தாய்‌?'' என்று கேட்டார்‌. '“அந்தவாய்ப்பு எனக்கு இல்லை. 
கேள்விப்பாடம்‌ தான்‌'' என்றேன்‌. 


36 


அலை 20 
பட்டீசுவரம்‌ முத்துப்பந்தல்‌ 

15 நாள்‌ கழித்து ஒரு நாள்‌ கும்பகோணம்‌ போவதற்காக 
மாயவரம்‌ ஸ்டேஷனில்‌ டிக்கெட்‌ கொடுக்குமிடத்தில்‌ நின்று 
கொண்டிருந்தேன்‌. ''ஐயர்வாள்‌ கூப்பிடுகிறார்‌'' என்று ஒருவர்‌ 
என்னை சுப்பய்யரிடம்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. “சேர்ந்து 
போவோம்‌ என்று, என்னையும்‌ அழைத்துக்‌ கொண்டு சுப்பய்யர்‌ 
ரயிலேறினார்‌. வண்டி ஏறினதும்‌ “ஏதாவது பாடு'' என்றார்‌. 
நீலகண்டதாசரது பக்திரஸப்‌ பாடல்களைப்‌ பாடினேன்‌. கூட்டம்‌ 
கூடிவிட்டது. சில ஸ்டேஷன்‌ தாண்டியதும்‌ “அவசியம்‌ 
இப்பொழுதே கும்பகோணம்‌ போயாகவேண்டுமோ!'' என்றார்‌. 
“பட்டீசுவரம்‌ முத்துப்‌ பந்தலுக்குப்‌ போகிறேன்‌'' என்றேன்‌. 
அதற்குத்‌ தானும்‌ வருவதாகச்‌ சொல்லி என்னை அழைத்துக்‌ 
கொண்டு ஆடுதுறையில்‌ இறங்கினார்‌. 10 இரட்டை மாட்டு 
வண்டிகள்‌ தயாராயிருந்தன. ஏறிக்கொண்டு வயலூர்‌ 
கிராமத்துக்குச்‌ சென்றோம்‌. 


அவ்வூரில்‌ மகாரசிகரான ராமய்யர்‌ பிள்ளைக்கு 
உபநயனம்‌. பல பெரிய மனிதர்கள்‌ வந்திருந்தார்கள்‌. முகூர்த்தம்‌ 
ஆனதும்‌ பிரஹ்லாதன்‌ முதலிய பக்த சரிதங்களுடன்‌ 
வேதாந்தஸார உபநிஷத்துக்களை உபன்யசிக்கத்‌ தொடங்கி 
விட்டார்‌ சுப்பய்யர்‌. இந்த காலட்சேபம்‌ தொடர்ந்து 3 நாள்‌ 
நடந்தது. நான்காவது நாள்‌ பகல்போஜனத்துக்கு மேல்‌ 
“'உபன்யாச உத்சாகத்தில்‌ அதோ அந்த மூலையில்‌ (எனைச்‌ 
சுட்டிக்காட்டி) சாதுவாய்‌ உட்கார்ந்திருக்கும்‌ பையனைப்பற்றிச்‌ 
சொல்ல மறந்துவிட்டேன்‌. அவனது பக்தி ரஸப்‌ பாட்டைப்‌ பற்றி 
எனக்கு எதுவும்‌ சொல்லத்‌ தெரியவில்லை. பிரிய மனமில்லாமல்‌ 
என்னுடனேயே அழைத்துக்‌ கொண்டு வந்து விட்டேன்‌. 
நாளைக்காலை அவருடன்‌ பட்டீசுவரம்‌ முத்துப்பந்தலுக்குப்‌ 
போக வேண்டும்‌'' என்றார்‌. ராமய்யர்‌, தாமும்‌ அங்கிருந்த 


37 


அத்தனை பேரும்‌ வருவதாகச்‌ சொன்னார்கள்‌. அப்படியானால்‌ 
பகல்‌ போஜனத்தில்‌ நம்ம ஜாகையில்‌ வைத்துக்‌ கொள்ளலாம்‌”! 
என்றார்‌. உமையாள்புரம்‌ சுப்ரமண்ய அய்யர்‌. “300 பேராகிவிடும்‌ 
போலிருக்கே!'” என்றார்‌ சுப்பய்யர்‌ “பரவாயில்லை. நான்‌ 
முன்னதாகச்‌ சென்று வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்கிறேன்‌' 
என்று சுப்ரமண்ய அய்யர்‌ கிளம்பிவிட்டார்‌. 


மறுநாள்‌ காலையில்‌ சுமார்‌ 250 பேர்‌ வண்டியும்‌ 
நடையுமாய்‌ ஆடுதுறை சென்று அங்கிருந்து கும்பகோணம்‌ 
போனோம்‌. சுப்ரமண்ய அய்யர்‌ ஜாகையிருந்த சோலையப்பன்‌ 
தெரு திருவிழாப்போல்‌ மாவிலை தோரணங்களால்‌ அலங்கரிக்‌ 
கப்பட்டிருந்தது. எங்களுக்காக இரண்டு மூன்று பெரிய வீடுகள்‌ 
காலி செய்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த உபசரணைகளை 
சொல்லி முடியாது. ஓரிரவில்‌ செய்திருந்த இத்தனை 
ஏற்பாடுகளையும்‌ பார்த்து நாங்கள்‌ பிரமித்துவிட்டோம்‌. 
தெருவிலுள்ளோருக்கும்‌ சேர்த்து 500, 600 பேருக்கு வடை 
பாயஸத்துடன்‌ விருந்து சாப்பாடு நடந்தது. எல்லோரும்‌ 
சிரமபரிகாரம்‌ செய்துகொண்டு மாலை 5 மணிக்குக்‌ 
கிளம்பினோம்‌. 


அங்கிருந்து பட்டீசுவரம்‌ இரண்டரை மைல்‌. எல்லாரும்‌ 
படை திரண்டாற்போல்‌ நடந்தே சென்றோம்‌. எதிர்பாராத 
இந்தக்கூட்டத்தைக்‌ கண்டு தேவஸ்தானத்தார்‌ திகைத்து 
விட்டார்கள்‌. அலவந்திபுரம்‌ அப்பாச்சி (அப்பாசாமி அய்யர்‌) 
என்ற பிரபு அரிசி, காய்கறி, விறகு முதலிய சகல சாமக்‌ 
கிரியைகளும்‌ உதவி ஆயிரம்‌ பேருக்கு மேல்‌ உணவளித்தார்‌. 


இரவு 10 மணிக்கு சம்பந்த மூர்த்தி நாயனாருடன்‌ 
பஞ்சமூர்த்திகளும்‌ புறப்பாடானதும்‌ நான்‌ பஜனைக்கு 
ஆரம்பித்தேன்‌. மூவாயிரம்‌ ஜனம்‌ கண்கொள்ளாக்‌ காட்சியான 
முத்துப்பந்தலை தரிசித்தும்‌, பஜனையைக்‌ கேட்டும்‌ பரவசத்தில்‌ 
ஆழ்ந்திருந்தனர்‌. பழையவலம்‌ சுப்பய்யர்‌ தன்னையும்‌ 
உலகையும்‌ மறந்து தனது பருத்த உடலுடன்‌ வீதியெல்லாம்‌ குதித்து 


38 


ஆடிக்கொண்டே வந்தார்‌. விடியற்‌ காலை நாலரை மணிக்கு 
மங்களம்‌ பாடிவிட்டு, எவருக்கும்‌ தெரியாமல்‌ குறுக்குவழியாக 
மருதாநல்லூருக்குப்‌ போய்விட்டேன்‌. 


அலை-21 


திருவாரூர்‌ தேர்த்‌ திருவிழா 


பழையவலம்‌ சுப்பய்யரைப்‌ போலவே மூங்கில்குடி 
கண்ணுசாமி அய்யரும்‌ ஒரு அன்னதானப்பிரபு. இவர்‌ வீட்டில்‌ 
நித்யோத்ஸவம்‌ தான்‌. சதா விருந்துச்‌ சாப்பாடும்‌ பஜனையு 
மாகவே இருக்கும்‌. இவர்களைப்‌. போல அன்று திருவாரூரில்‌ 
விருந்தினரை உபசரித்து அன்னமிட்டே வறுமையடைந்த சில 
குடும்பங்களுண்டு. ' இப்படிச்‌ சளைத்துப்‌ போனவர்களில்‌ 
சாலைக்கரை நாராயணஸ்வாமி அய்யர்‌ என்ற வக்கீல்‌, எல்‌.ஏ. 
கோவிந்தராகவய்யர்‌, டைரக்டர்‌ கே. சுப்ரமண்யம்‌, ஆகியோரைச்‌ 
சிறப்பாக குறிப்பிடலாம்‌. 


பட்டீசுவரம்‌ முத்துப்பந்தல்‌ விழாவை அடுத்து 
ஸ்ரீவாஞ்சியம்‌ கார்த்திகை ஞாயிறு திருவிழாவுக்குச்‌ 
சென்றிருந்தேன்‌. அப்போது அங்கு வந்திருந்த சுப்பய்யர்‌ 
பரிவாரத்தில்‌ ஒருவரான குரங்குகோபாலய்யர்‌ என்பவர்‌ என்னை 
“பிரஹ்லாத சுவாமி'' என்று மூங்கில்குடி கண்ணுசாமி ஐயருக்கு 
அறிமுகப்படுத்தினார்‌. அன்று அங்கு நடந்த பஜனை கண்ணுசாமி 
ஐயருக்கு பரமப்ரீதியை உண்டாக்கி விட்டது. திருவாரூர்‌ 
கோயிலில்‌ பங்குனி உத்திர உற்சவம்‌ பிரமாதமாயிருக்கும்‌. 
மாசிமகத்தில்‌ தொடங்கி 30 நாள்‌ நடக்கும்‌. அவ்வூர்‌ தேர்‌ 
பிரசித்தம்‌. 'அந்தத்‌ தேரை இழுக்க 7000 பேர்‌ வேண்டும்‌. ஆயிரம்‌ 
வேலிபடைத்த வடபாதிமங்கலம்‌ எஸ்டேட்டைச்‌ சேர்ந்த 
தேவஸ்தானம்‌ இது. அன்று இருந்த சோம சுந்தர முதலியார்‌ இந்தத்‌ 
திருவிழாப்‌ பொறுப்பு முழுவதையும்‌ பழையவலம்‌ 
சுப்பய்யரிடமே ஒப்படைத்திருந்தார்‌. திருவிழாவுக்குச்‌ சில 
நாட்கள்‌ முன்னதாகவே சுப்பய்யர்‌ ஒரு இரட்டைமாட்டு வண்டி 


39 


5 


கட்டிக்‌ கொண்டு போய்‌ ஜில்லாவிலுள்ள கனதனவான்களையும்‌ 
உத்தியோகஸ்தர்களையும்‌ பார்த்துவிட்டு வருவார்‌. முதல்‌ நாள்‌ 
வரை பொட்டைத்‌ திடலாகக்‌ காட்சியளித்த அவ்வூர்‌, உத்ஸவ 
ஆரம்பத்தன்று மயன்‌ - விசுவகர்மா சிருஷ்டி போல திவ்ய 
அலங்காரங்களுடன்‌ ஜகஜ்ஜோதியாய்‌ விளங்கும்‌. தேர்‌ வடம்‌ 
பிடிக்க 7000 ஆட்கள்‌ திரண்டிருப்பர்‌. ஜில்லா பிரபுக்களான 
கோட்டூர்‌ முதலியார்கள்‌, தண்ணீர்க்குன்னம்‌ உடையார்‌, உக்கடை 
தேவர்‌, பூண்டி வாண்டையார்‌, சீர்காழி முதலியார்‌, குன்னியூர்‌, 
குன்னம்‌ சேரன்குளம்‌ கனதனவான்கள்‌ எல்லாரும்‌ தேர்‌ நிலைக்கு 
வரும்வரையில்‌ திருவாரூரிலேயே இருப்பார்கள்‌. 


விருஷப வாகனத்தன்று வீதியில்‌ பஜனை செய்தேன்‌. 
கூடவந்த சிமிழி சுந்தரய்யர்‌ என்ற மகாவித்வான்‌ ''உன்னைத்‌ 
துதிக்க'” (குந்தலவராளி), ''மலரிணை துணை'' (ரீதிகெளளை), 
பாட்டுக்களைக்கேட்டு, “É தமிழ்த்‌ தியாகய்யா!'' என்ற பாராட்டி 
ஆசீர்வதித்தார்‌. பிரபல நாட்டியவிதுஷி ஞானம்‌, “இந்த சங்கீத 
பஜனையைக்‌ கேட்கவே வாழ்ந்திருந்தேன்‌ போலும்‌'' என்று 
ஆனந்தக்‌ கண்ணீர்‌ மல்க உரைத்தாள்‌. என்னை இப்படி 
எல்லோரும்‌ புகழ்வதைக்‌ கேட்டுப்‌ பழைய வலம்‌ சுப்பய்யர்‌ 
பூரித்துப்‌ போனார்‌. 


அலை - 22 
எனது திடீர்‌ கல்யாணம்‌ 


1917 ஜனவரி (தை மாதம்‌) ஒரு மங்களகரமான 
நன்னாளில்‌ மூங்கில்குடி கண்ணுசாமி அய்யர்‌ தமது தஞ்சாவூர்‌ 
கிரஹத்தில்‌ ஸ்ரீராம பட்டாபிஷேகம்‌ செய்து, ஊர்‌ முழுதும்‌ 
சாப்பாட்டுக்கு அழைத்து அமோகமாக நடத்தினார்‌. சாப்பாட்டுக்குப்‌ 
பின்‌ திண்ணையில்‌ வேதபாராயணம்‌ முடிந்த பின்னர்‌, என்னைக்‌ 
கொஞ்சநேரம்‌ பாடச்‌ சொன்னார்‌ கண்ணுசாமி அய்யர்‌. சுப்பய்யர்‌ 
இடைமறித்து, ''இந்த சுபகாரியத்தை யொட்டி மற்றொரு மங்கள 
காரியத்துக்கு அடிகோல உத்தேசித்திருக்கிறேன்‌.'' என்று புதிர்‌ 


40 


போட்டு, பேப்பர்‌-பென்சில்‌ கொண்டு வரச்சொன்னார்‌. ''என்ன 
விஷயமோ?” என்று எல்லோரும்‌ ஆவலுடன்‌ அவரைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌, “நம்ம சிவனுக்குக்‌ கூடிய சீக்கிரம்‌ விவாகம்‌ 
செய்து வைத்துவிடவேண்டும்‌ என நினைக்கிறேன்‌'' என்றார்‌. 


சிவன்‌ விவாகத்துக்காகப்‌ பொருளுதவி செய்த 
அன்பர்கள்‌-தந்த தொகை என்று எழுதி, “முதலில்‌ நீங்கள்தான்‌ 
கையெழுத்துப்‌ போட வேண்டும்‌'' என்று கண்ணுசாமி அய்யரிடம்‌ 
கொடுத்தார்‌. அவரும்‌ பரம சந்தோஷத்துடன்‌ கையெழுத்திட்டு, 
உடனேயே ரொக்கமாக ரூ. 400ஐ சுப்பய்யரிடம்‌ கொடுத்தார்‌. 
பரபரவென்று அங்கேயே மேற்கொண்டு ரூ. 600க்கு கையெழுத்‌ 
தாகிவிட்டது. 


ஒரு பெரியவர்‌ மட்டும்‌, '*சிவன்‌ பாட்டில்‌ நிர்விசாரமாய்‌ 
பகவானை பஜித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. அவருக்கு 
விலங்கிடுவது போல்‌ ஏன்‌ சம்சார பந்தத்தில்‌ மாட்டுகிறீர்கள்‌!”' 
என்றார்‌. ''நீங்கள்‌ சொல்வது ஒருவிதத்தில்‌ சரி. ஆனால்‌...” என்று 
அடுக்கு அடுக்காகப்‌ பல விஷயங்களைச்‌ சுப்பய்யர்‌ பொழிந்து 
தள்ளிவிட்டார்‌. மேலும்‌ “sour வாழ்நாள்‌ முழுதும்‌ ஈசுவர 
பஜனையை விடாமல்‌ நடத்தி வரவேண்டுமானால்‌, சரீரம்‌ 
திடமாயிருக்கணும்‌; ஓரிடத்தில்‌ ஜாகை ஸ்திரமாயிருக்கணும்‌. 
அவரும்‌ மனுஷ்யன்தானே. இரண்டு நாள்‌ தலைவலி என்று 
படுத்தால்‌, வெந்நீர்‌ வைத்துக்‌ கொடுக்க நீங்களோ நானோ போக 
முடியுமோ? தாய்க்குப்‌ பின்‌ தாரம்‌. மனைவி என்ற ஒரே 
ஆத்மாதான்‌ அன்புடனும்‌ ஆதரவுடனும்‌ புருஷனைக்‌ காப்பாற்ற 
முடியும்‌. பஜனை செய்யும்‌ பக்தர்‌ என்பதற்காக உடம்பிற்கு 
வியாதி-உபாதிகள்‌ வராமலிருக்குமா? இதற்குள்ளேயே அவர்‌ 
பலவித உடம்பு உபாதைகளால்‌ கஷ்டப்பட்டிருக்கிறார்‌; எனக்குத்‌ 
தெரியும்‌. விவாகத்தை விலங்கு என்றெல்லாம்‌ சொல்லிக்‌ கட்சி 
பேசுவோருக்குச்‌ சிவனிடம்‌ நிஜமான அன்போ, இரக்கமோ 
இருப்பதாக நான்‌ ஒத்துக்‌ கொள்ள முடியாது'' என்று 
கண்டிப்பாகக்‌ கூறிவிட்டு, ''சீக்கிரமே முகூர்த்தம்‌ வைக்கணும்‌, 
மற்றதெல்லாம்‌ என்‌ பொறுப்பு!'' என்றார்‌ சுப்பையர்‌. “பெண்‌ 


41 


தேட வேண்டுமே!'' என்றார்‌ கண்ணுசாமி அய்யர்‌. உடனே 
அங்கிருந்த விஷ்ணுபுரம்‌ நடேசய்யர்‌ என்பவர்‌, “Auer 
கையிலிருக்கிறது, விவாகத்துக்குத்‌ தேதிவைத்துவிடலாம்‌!'' 
என்றார்‌. 


சுப்பையர்‌ சொற்படி நடேசய்யர்‌ என்னை அழைத்துக்‌ 
கொண்டு. தஞ்சையில்‌ அவர்‌ ஷட்டகர்‌ ஐயாசாமி அய்யர்‌ 
வீட்டுக்குச்‌ சென்றார்‌. அங்கு - அம்மணி என்றழைக்கப்பட்ட 
லட்சுமி என்ற பெண்ணைப்‌ பார்த்தேன்‌. என்னையும்‌ அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பிடித்திருந்தது. இருவருக்குமே ஜாதகம்‌ இல்லை. 
ஆனால்‌, நற்சகுனங்கள்‌ நிகழ்ந்தன. இந்த சந்தோஷச்‌ செய்தியுடன்‌ 
இரவே திருவாரூருக்குத்‌ திரும்பி சுப்பையர்‌ ஜாகை சேர்ந்தோம்‌. 


அலை 23 


ரூ. 2,000 க்ஷேம நிதியும்‌ வைத்தார்‌! 


பழையவலம்‌ சுப்பையர்‌ மறுநாளே ஒரு இரட்டை மாட்டு 
வண்டி கட்டிக்‌ கொண்டு, என்னையும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
வசூலுக்குக்‌ கிளம்பி விட்டார்‌. மூலங்குடியில்‌ ஆரம்பித்து, பல 
கிராமங்களுக்குச்‌ சென்று வசூல்‌ செய்து கொண்டு சேங்காலிபுரம்‌ 
தாண்டி, செருகளத்தூரில்‌ இருந்த என்‌.ஆர்‌. அய்யர்‌ என்ற 
கல்கத்தா ராதாகிருஷ்ண அய்யரிடம்‌ சென்றோம்‌. அந்தப்‌ 
பிரபுவும்‌ சுப்பய்யரின்‌ சினேகிதர்தான்‌. அவரிடம்‌ என்னைப்‌ பற்றி 
இரண்டொரு வார்த்தை சொல்லிப்‌ பொருளுதவி கேட்டார்‌. 
“என்ன சுப்பையா! இந்தமாதிரி சோம்பேறிக்‌ கூட்டத்தை 
யெல்லாம்‌ வளர்க்கிறாயா?'' என்றார்‌ அந்தப்‌ பிரபு. “wri தான்‌ 
சோம்பேறி இல்லை? நீங்கள்‌ யாருக்குத்தான்‌ உதவுவீர்கள்‌!” 
என்று சுப்பய்யர்‌ கேட்டார்‌. 

"ஏழை-பாழை, நொண்டி-முடம்‌, படிக்கப்‌ புஸ்தகமில்லை 
- பணமில்லை, கட்டத்‌ துணியில்லை என்றால்‌. நியாயமுண்டு! 
என்னவோ சிவனாம்‌, பஜனையாம்‌...'' என்று அடுக்கிக்‌ 


42 


கொண்டே போனார்‌ என்‌.ஆர்‌. அய்யர்‌, சுப்பய்யருக்குப்‌ 
பொறுக்கவில்லை. “அப்படியா? நீங்கள்‌ கொடுத்த ஜாபிதா 
மாதிரி ஏழைகள்‌ திருவாரூரில்‌ என்னிடமே நிறைய பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களை அழைத்துக்கொண்டு இன்னொரு 
சமயம்‌ வருகிறேன்‌!'' என்று வெடுக்கென்று பதில்‌ கொடுத்து, 
“அடே வண்டியைக்‌ கட்டுடா'' என்றார்‌. “ஏனப்பா, 
வெய்யிலாயிடுத்தே. ஸ்நானம்‌ பண்ணிச்‌ சாப்பாட்டுக்கு மேல்‌ 
போயேன்‌”! 


“சாப்பாட்டுக்கு வந்தால்‌ அதைச்‌ சொல்லமாட்டேனா!' 
என்று சொல்லிக்‌ கொண்டே வண்டி ஏறிவிட்டார்‌ சுப்பய்யர்‌. 


அங்கிருந்து அரை மணியில்‌ மஞ்சக்குடி சென்று ஸ்நானம்‌, 
சாப்பாடுகளை முடித்துக்‌ கொண்டு வெங்கட்ரமணியுடன்‌ 
சல்லாபித்துவிட்டு, மாலை வடகோவனூரைப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
இரவே மன்னார்குடி சேர்ந்து விட்டோம்‌. 


திருவாரூர்‌ திரும்பியதும்‌ வடக்கு வீதியில்‌ உள்ள ஒரு 
பெரிய வீட்டில்‌ பந்தல்‌ போடச்‌ சொன்னார்‌. பெண்‌ வீட்டாருக்குக்‌ 
கல்யாண வீட்டிலும்‌, சுப்பய்யர்‌ மனையிலும்‌ ஜாகை. என்னைச்‌ 
சேர்ந்த பிள்ளை வீட்டாருக்கெல்லாம்‌ வக்கீல்‌ மகாதேவய்யர்‌ 
ஜாகை. கண்ணுசாமி அய்யர்‌ வீட்டிலிருந்து வெள்ளிப்‌ 
பாத்திரங்கள்‌ முதலியன 'செட்‌'டாக வந்திருந்தன. நாலுநாள்‌ 
கல்யாணம்‌ விமரிசையாக நடந்தேறியது. பல பெரியோர்களும்‌, 
காரைக்குடி சகோதரர்கள்‌, பூதலூர்‌ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்‌, 
மகாராஜபுரம்‌ விசுவநாதய்யர்‌ போன்ற வித்வான்களும்‌ வந்து 
நான்கு நாளும்‌ இருந்துவிட்டுச்‌ சென்றார்கள்‌. முதல்நாள்‌ 
முகூர்த்தத்தின்‌ போது, ஏழெட்டு தட்டுக்களில்‌ பழவகைகள்‌, 
வெற்றிலை . பாக்கு, கல்கண்டு, சர்க்கரை முதலியவைகளுடன்‌ 
வடபாதிமங்கலம்‌ சோமசுந்தர முதலியார்‌ வந்திருந்து, முகூர்த்தம்‌ 
ஆன பிறகே சென்றார்‌. நான்கு நாளும்‌ தியாகராஜ பக்தர்களான 
நாதஸ்வர வித்வான்கள்‌ சுவாமிநாதன்‌, கிருஷ்ணஸ்வாமி மேளம்‌. 
நாலாம்‌ நாள்‌ இரட்டைக்‌ குதிரை பீட்டனில்‌ ஊர்வலம்‌. 


43 


இப்படியெல்லாம்‌ ஒரு பிரபு வீட்டுக்‌ கலியாணம்‌ மாதிரி 
செய்துவிட்டார்‌ சுப்பய்யர்‌. 


கல்யாணத்துக்காக வசூலானதில்‌ செலவு போக 
இரண்டாயிரம்‌ ரூபாய்‌ மிஞ்சிற்று. அதை ஏனங்குடி நாயக்கரிடம்‌ 
கொடுத்து, 'சிவனுக்கு ஏதாவது பெரிய சிரமம்வந்தால்‌ 
கொடுங்கள்‌' என்று ஒப்படைத்துவிட்டார்‌ சுப்பய்யர்‌. 


என்‌ தமையனார்‌ அப்பொழுது பாபநாசம்‌ ஹைஸ்கூலில்‌ 
தமிழ்ப்‌ பண்டிதராக இருந்தார்‌. நானும்‌ அவருடன்‌ சேர்ந்து எனது 
குடும்பயாத்திரையைத்‌ துவக்கலானேன்‌. 


அலை - 24 
தப்பிப்‌ பிழைத்த நான்கு கண்டங்கள்‌ 
எனக்குக்‌ கல்யாணம்‌ செய்து வைப்பதில்‌ பழையவலம்‌ 
சுப்பய்யர்‌ அவ்வளவு தீவிரம்‌ காட்டியதுபற்றி வாசகர்கள்‌ வியப்பு 
அடையலாம்‌. அதற்குக்‌ காரணம்‌ உண்டு. மூன்றாண்டுக்குள்‌ 
அடுத்தடுத்து எனக்கு நேர்ந்த பிராணாபாயம்‌ போன்ற சரீர 


உபாதைகளையும்‌, கண்டவர்‌ இரங்கிக்‌ காப்பாற்ற வேண்டியிருந்த 
என்‌ நிலையையும்‌ அவர்‌ அறிவார்‌. 


நான்‌ திருநெல்வேலி ஜில்லாவில்‌ சுற்றிக்‌ கொண்டிருந்த 
காலம்‌. கல்லிடைக்குறிச்சிக்கு அருகிலுள்ள திருப்புடைமருதூர்‌ 
(திருபுடார்ஜுனம்‌) என்ற சிவ க்ஷேத்திரத்தில்‌ தை புஷ்ய 
மகோத்ஸவம்‌. காலை நாலரை மணிக்கு ஸ்வாமி புறப்பாட்டுடன்‌ 
என்‌ பஜனையும்‌ நடந்தது. ஒரு கூட்டத்தில்‌ ஆயிரம்‌ ஜனம்‌ 
இருந்தாலேயே பதினாயிரம்‌ ஜனம்‌ என்று: பேசுவது நமது 
வழக்கம்‌. நான்‌ அப்படி மிகைப்‌ படுத்திச்‌ சொல்லவில்லை. 
பஜனை முடியும்‌ வரையில்‌ 7000 ஜனத்துக்கு குறையாமல்‌ கூட 
வந்தார்கள்‌. மத்தியானம்‌ பதினோரு மணி சுமாருக்கு ஸ்வாமி 
தீர்த்தம்‌ கொடுக்கும்போது நானும்‌ மங்களம்‌ பாடி முடித்தேன்‌. 


44 


அதுவரை தன்நினைவின்றிப்‌ பாடிக்‌ கொண்டுவந்த எனக்கு, 
பாட்டு முடித்ததும்‌ தாங்க முடியாத வயிற்று வலி கண்டது. 
அங்கேயே விழுந்து விட்டேன்‌. பக்கத்திலிருந்த ரங்கசமுத்திரம்‌ 
பட்டா மணியக்காரர்‌ வெங்கட்ராமய்யர்‌ என்பவர்‌ வண்டியில்‌ 
என்னைத்‌ தூக்கிப்‌ போட்டுக்‌ கொண்டு போய்‌, தன்‌ வீட்டிலேயே 
வைத்துக்‌ கொண்டு தக்க வைத்தியரை வரவழைத்துச்‌ சிகிச்சை 
செய்தார்‌. ஓயாத வயிற்றுப்போக்குடன்‌ படுத்த படுக்கையாய்க்‌ 
கிடந்த எனக்கு சிச்ரூஷை செய்வதில்‌ அவருடைய குடும்பமே 
ஈடுபட்டிருந்தது. நான்கு நாட்களுக்குப்‌ பிறகு கொஞ்சம்‌ தெளிவு 
கண்டு, கண்ணைத்‌ திறந்து ஏதோ பேசினேன்‌. எல்லோரும்‌ நான்‌ 
பிழைத்தேன்‌ என்று மகிழ்ச்சியுடன்‌ பெருமூச்சு விட்டார்கள்‌. 
அதற்கு மேலும்‌ 10 நாளைக்கு கண்ணை இமை காப்பது போல 
என்னைக்‌ காப்பாற்றினார்கள்‌. 


எனக்கு உடம்பு தேறினதும்‌ ''கொஞ்ச நாழி பாட முடியுமா, 
நாலுநாள்‌ போகட்டுமா? ஊரிலுள்ள பெரியவர்களெல்லாம்‌ 
கேட்க விரும்புகிறார்கள்‌'' என்றார்‌ வெங்கட்ராமய்யர்‌. என்னை 
அப்படிக்‌ கட்டிக்‌ காத்தவர்களுக்கு நான்‌ வேறென்ன கைம்மாறு 
செய்ய முடியும்‌? ஆஹா என்றேன்‌. வீதி அடைத்துப்‌ போட்டிருந்த 
பந்தலில்‌ ஏராளமான ஜனங்கள்‌ மத்தியில்‌ இரவு 9 மணிக்குப்‌ பாட 
ஆரம்பித்து மறுநாள்‌ விடியற்காலை 4 மணிக்கு முடித்தேன்‌. 
எல்லோரும்‌ பரவசத்துடன்‌ கடைசிவரை விழித்திருந்து கேட்டு 
ஆனந்தமடைந்தார்கள்‌. வெங்கட்ராமய்யர்‌ பிறகு என்னைப்‌ 
பாபநாசம்‌, திருக்குற்றாலம்‌ முதலிய பதிகளுக்கு அழைத்துச்‌ 
சென்றார்‌. அவர்களிடம்‌ பிரியாவிடை பெற்றுத்‌ 
திருநெல்வேலிக்கு வந்தேன்‌. 
கழுகு மலையில்‌ 

திருச்செந்தூருக்கு அப்பொழுது ரயில்‌ போடவில்லை. 
நடந்தே சென்று மாசி மகம்‌ உத்வைத்துக்கு இருந்து விட்டு, ஒரு 
மாதகாலம்‌ பல ஊர்களில்‌ சுற்றியபின்‌, பங்குனி உத்திரத்‌ 
திருவிழாவுக்கு முருகன்‌ க்ஷேத்திரமான கழுகுமலைக்கு வந்தேன்‌. 


45 


கடுமையான கண்வலி; கண்ணைத்‌ திறக்கவே முடியவில்லை. 
எனக்கு அழுகையே வந்து விட்டது. முகத்தை மூடிக்கொண்டு, 
முருகா, முருகா என்று அரற்றிய வண்ணம்‌ கோவில்‌ 
வாயிலிலேயேபடுத்து விட்டேன்‌. இரவு 9 மணி இருக்கும்‌. யாரோ 
என்னை மெல்ல எழுப்பி, பக்கத்துவீட்டுத்‌ திண்ணையில்‌ 
படுக்கவைத்து கண்ணுக்குச்‌ சிகிச்சை செய்து, வயிற்றுக்கும்‌ 
ஆகாரம்‌ அளித்தார்‌. என்னை. இப்படி ஆதரித்தவர்‌ யார்‌ என 
அறிய விரும்பிக்‌ கேட்டபோது, கோவில்‌ குருக்கள்‌ என்றார்‌. 
ஆனால்‌, எனக்கு அவர்‌ கழுகுமலை ஆண்டவனாகவே இருந்தார்‌. 
மறுநாள்‌ கொடியேற்றத்தை தரிசிக்கக்‌ கண்‌ பெற்றுவிட்டேன்‌. 
குருடன்‌ கண்‌ பெற்றது போலவே இருந்தது எனக்கு. அன்றிரவு 
வீதியுலாவில்‌ என்‌ பஜனை ஆரம்பித்து விட்டேன்‌. 
எட்டயபுரத்திலிருந்து வந்திருந்த டாக்டர்‌ யக்ஞஸ்வாமி 
அய்யரும்‌ மற்ற பிரமுகர்களும்‌ அந்தப்‌ பக்கத்தில்‌ பஜனைக்கு 
இப்படி ஜனங்கள்‌ கூடியதைப்‌ பார்த்ததே இல்லையென்று 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. எல்லோரும்‌ கேட்டுக்‌ கொண்டதன்‌ பேரில்‌ 
திருவிழா 10 நாளும்‌ என்‌ பஜனை நடந்தது. திருவிழாவுக்கென்று 
வரவழைக்கப்பட்டிருந்த/ தேவார கோஷ்டியாரும்‌ என்‌ 
பஜனையுடன்‌ கூடவே இருந்து விட்டார்கள்‌. 


யக்ஞஸ்வாமி அய்யர்‌ என்னை எட்டயபுரத்துக்கு 
அழைத்துச்‌ சென்றார்‌. அங்கு பெரிய மகாராஜா, தங்க மகாராஜா, 
சின்ன மகாராஜா (அங்கு எல்லோரும்‌ ஜமீன்தார்களை 
இப்படித்தான்‌ அழைப்பார்கள்‌) ஆகியோரின்‌ உபசரிப்பில்‌ 10 
நாள்‌ இருந்தேன்‌. 


அங்கிருந்து கும்பகோணம்‌ வந்து, நடந்தே நரசிங்கன்‌ 
பேட்டையை அடுத்த கதிராமங்கலம்‌ கிராமத்துக்குச்‌ சென்றேன்‌. 
அங்கு வடகோவனூர்‌ ஸ்ரீனிவாஸய்யரின்‌ சகோதரி புருஷன்‌ 
ராமச்சந்திர அய்யர்‌ வீட்டில்‌ தங்கியிருந்த போது, இரண்டு மூன்று 
நாள்‌ கடுமையாக ஜுரம்‌ அடித்தது. பார்த்தவர்கள்‌ வைசூரி 
கண்டிருப்பதாகச்‌ சொல்லவே அவ்வீட்டார்‌ மிகவும்‌ கவலை 
யடைந்தார்கள்‌. அந்தச்‌ சூழ்நிலை எனக்குப்‌ பிடிக்காமல்‌ மூன்றாம்‌ 


46 


A sm. ட 


நாள்‌ இரவு யாரிடமும்‌ சொல்லிக்கொள்ளாமல்‌ சாலையோடு 
நடந்தே நாகூர்‌ போய்விட்டேன்‌. 


இதெல்லாம்‌  பழையவலம்‌  சுப்பய்யர்‌ காதுக்கு 
எட்டிவிட்டது. இதன்பின்‌ குளித்தலையில்‌ நான்‌ மறுபிறப்பு 
எடுத்ததை அவர்‌ நேரிலேயே கண்டார்‌. 


2 மணி நேரம்‌ தாமதித்திருந்தால்‌ 


1914ம்‌ ஆண்டு ஆனி மாதம்‌ என்‌ தமையனார்‌ குளித்தலை 
பள்ளியில்‌ தமிழாசிரியராக இருந்த போது, அவருடைய 
திருமணம்‌ நடந்தேறியது. அந்தக்‌ கலியாண 'கோஷ்டியுடன்‌ 
அண்மையில்‌ உள்ள ரத்னகிரீச்வரரை தரிசிக்கச்‌ சென்றோம்‌. 
திருமலையில்‌ தரிசனம்செய்து திரும்புகையில்‌, மலைப்‌ 
படிக்கட்டில்‌ தடுக்கி விழுந்துவிட்டேன்‌. பலத்த அடி; ஆனால்‌, 
அப்பொழுது தெரியவில்லை. அன்றிரவு எதிர்வீட்டு வக்கீல்‌ 
சி.எஸ்‌. மகாதேவராமையா, கொஞ்சம்‌ பாடு” என்றார்‌. 
அனைவரும்‌ ஆர்வத்துடன்‌ இருந்ததால்‌, இரவு 9 மணி முதல்‌ 3 
மணி வரை பாடினேன்‌. பாடி முடிந்ததும்‌ என்னால்‌ நகர 


. முடியவில்லை. கால்‌ தூணாய்‌ வீங்கிவிட்டது. தாங்க முடியாத 


வலி. இருவர்‌ மெல்லத்‌ தூக்கி ஜாகையில்‌ படுக்கப்‌ போட்டு 
ஏதேதோ தைலமெல்லாம்‌ தடவி ஒத்தடம்‌ கொடுத்தார்கள்‌. இந்த 
சாதாரண சிகிச்சை யெல்லாம்‌ பலிக்கவில்லை. ஒரு வாரத்தில்‌ 
உபரியாகிவிட்டது. 


ஒரு நாளிரவு ஒரு மணிக்கு வலி தாங்க முடியாமல்‌ 
வாய்விட்டுக்‌ கத்தினேன்‌. எல்லோரும்‌ வந்தார்கள்‌. காலிலிருந்து 
துர்நீர்‌ கசிவதைக்‌ கண்டு எல்லோரும்‌ அஞ்சிவிட்டார்கள்‌. ஒரு 
வாரமாய்‌ ஆகாரம்‌ இல்லாதிருந்ததால்‌, பிரக்ஞையும்‌ 
தவறிவிட்டது. அந்த நிலையில்‌ என்னைக்‌ கண்ட வக்கீல்‌ 
மகாதேவய்யர்‌, “upp நாஸ்திகனாயிருந்த என்னையே பாட்டால்‌ 
உருக வைத்தாரே! என்‌ திருஷ்டிதான்‌ இவருக்கு உடம்புக்கு வந்து 
விட்டது'' என்று அங்கலாய்த்துக்‌ கொண்டு, தன்‌ வண்டியைக்‌ 


47 


கட்டச்‌ சொல்லி அவ்வூரிலிருந்த பெரிய டாக்டரிடம்‌ அழைத்துச்‌ 
சென்றார்‌. 


“என்ன ஸார்‌! ஒரு... நாள்‌. முன்னதாக அழைத்து 
வரக்கூடாதா? இன்னும்‌ இரண்டு மணி நேரமானால்‌ உயிர்‌ 
போயிருக்குமே!'' என்றார்‌ டாக்டர்‌. அவர்‌ அளித்த முதல்‌ 
சிகிச்சையில்‌ சீழ்‌ வடிந்து துர்நாற்றமெடுத்தது. இரண்டு இடத்தில்‌ 
ஆப்பரேஷன்‌ செய்தார்‌. அதன்‌ பின்‌ குணமடைந்து, ஒரு வாரம்‌ 
கழித்து வீடு திரும்பினேன்‌. அப்புறமும்‌ வலது கால்‌ ஊன்ற 
முடியாமல்‌, மூன்று மாதத்துக்குக்‌ குழந்தை மாதிரி தவழ்ந்து 
கொண்டிருந்தேன்‌. பிறகு  கவட்டைக்‌ கழியுடன்‌ வீட்டுக்‌ 
குள்ளேயே நடந்தேன்‌. அந்தக்‌ கழியுடன்‌ மெல்ல. மெல்ல நடந்து 
ரயிலேறி, திருச்சி, தஞ்சையிலும்‌ ஏறி இறங்கி, திருவாரூரை 
அடைந்து, அசதி. மிகுதியால்‌ கோபுர வாசலிலேயே படுத்து 
விட்டேன்‌. கண்‌ விழித்துப்‌ பார்த்தபோது கவட்டைக்‌ கழியைக்‌ 
காணாமல்‌ தவித்தேன்‌. என்னுடைய இந்த நிலை பழையவலம்‌ 
சுப்பய்யர்‌ காதுக்கு எட்டி, அவர்‌ வந்து என்னை அழைத்துக்‌ 
கொண்டு போனார்‌. 

இந்த - மாதிரி . கேட்பாரற்ற நிலையில்‌ . என்னை 
வைத்திருக்கக்கூடாது என்று கருதித்தான்‌ சுப்பய்யர்‌ என்‌ 
கலியாணத்தில்‌ அவ்வளவு தீவிரமாய்‌ முனைந்து நடத்தி 
வைத்தார்‌. நானும்‌ அதற்கு உடன்பட்டேன்‌. 


அலை - 25 
இகழ்ந்தவர்களும்‌ புகழ்ந்தனர்‌! 
பிரம்மஸ்ரீ மாங்குடி சிதம்பரபாகவதர்‌ 1914ல்‌. கணபதி 
அக்ரஹாரத்தில்‌ நடந்த வ்யதீபாதக்‌ கதைக்கு வந்திருந்தார்‌. 


அப்போது தான்‌ நான்‌ அவரை முதன்‌ முதலாகச்‌ சந்தித்தேன்‌. 
என்னை ஒரு சிறந்த “சிவ பக்தர்‌ என்று அவரிடம்‌ 


48 


அறிமுகப்படுத்தினார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ என்னை பிஞ்சில்‌ 
பழுத்த வேஷதாரி'' என்று துச்சமாகப்‌ பேசிவிட்டார்‌. அதைக்‌ 
கேட்டுச்‌ சிலர்‌ வெகுண்டனர்‌. ''அவர்‌ மட்டுமென்ன? நீங்களும்‌ 
நானும்கூட வேஷதாரிகள்‌ தான்‌!'” என்று அங்கு வந்திருந்த ஜி.பி. 
சுப்ரமண்ய அய்யர்‌ வெடுக்கென்று பதில்‌ கொடுத்தார்‌. ஆனாலும்‌, 
பாகவதரே அப்படிச்‌ சொல்லி விட்டதால்‌, ஊரார்‌ பலர்‌ என்னை 
இகழ்ந்து பேசலாயினர்‌. எனக்கு மிகவும்‌ வருத்தமாயிருந்தது. 


பிறகு இரண்டு சந்தர்ப்பங்களில்‌ நான்‌ வலுவில்‌ சென்று 
அவரைப்‌ பார்த்து நமஸ்கரித்தும்‌, அவர்‌ முகம்‌ கொடுத்துப்‌ 
பேசவில்லை. அப்போது ஏளனம்‌ தான்‌ செய்தார்‌. 


மாங்குடியில்‌ திருவாதிரை உத்ஸவத்தை சிதம்பர பாகவதர்‌ 
விசேஷமாக நடத்தி வந்தார்‌. பல அன்பர்களின்‌ 
வற்புறுத்தலுக்கிணங்க அவ்விழாவில்‌ 2 மணி நேரம்‌ பாடினேன்‌. 
பிடில்‌ கூடக்‌ கிடையாது. மிருதங்கமும்‌, ஆவுடையார்‌ கோவில்‌ 
ஹரிஹர பாகவதர்‌ கெத்து வாத்யமும்தான்‌ உதவி. கோனேரி 
ராஜபுரம்‌ வைத்தியனாதய்யரை தியானம்‌ செய்து கொண்டு, 
கோபா கிருஷ்ண பாரதியாரின்‌ ''திருவடி சரணம்‌'' கீர்த்தனத்தைப்‌ 
பாடினேன்‌. இதைக்‌ கேட்டுச்‌ சிதம்பர பாகவதர்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌ 
விட்டார்‌. நா தழுதழுக்க, “pro இவரைத்‌ தப்பாக 
நினைத்ததோடு, தப்பாக பேசியும்‌ விட்டேன்‌. அதற்காக இன்று 
வருந்துகிறேன்‌'' என்று மனமுருகிச்‌ சொன்னார்‌. 


இதே மாதிரி மன்னார்குடித்திருவிழாவின்போது மகா 
மேதையான  கீர்த்தனாசார்ய சி.ஆர்‌. ஸ்ரீனிவாஸய்யங்காரிடம்‌ 
எனக்கு ஒரு அனுபவம்‌ ஏற்பட்டது. வடகோவனூர்‌ ஸ்ரீநிவாஸய்யர்‌ 
கிரஹத்தில்தான்‌ அவரை முதன்‌ முதலாகச்‌ சந்தித்தேன்‌. அவரை 
ஒரு கதை செய்யச்‌ சொன்னார்கள்‌. “பக்கத்‌ துணையாகக்‌ 
கொஞ்சம்‌ பாட யாராவது இருக்கிறார்களா?” என்று கேட்டார்‌. 
என்னைச்‌ சொன்னார்கள்‌. சரி என்று கதை ஆரம்பமாகிவிட்டது. 
அவருடைய ச்ருதி அதோ பாதாளத்தில்‌ இருந்தது. என்னால்‌ மேல்‌ 


49 


1 


ஸ்தாயியில்‌ தான்‌ பாட முடிந்தது. அவர்‌ வெறுத்த குரலில்‌ “É 
இப்படிக்‌ கத்தினால்‌ எப்படியப்பா'” என்றார்‌ நான்‌ மிகத்‌ துடுக்கு. 


“நீங்கள்‌ கிணற்றில்‌ பாதாளக்‌ கரண்டியைப்‌ போட்டுத்‌ 
தேடினால்‌ நான்‌ என்ன செய்வது?'' என்றேன்‌. கோபித்துக்‌ 
கொண்டு தனியாகவே கதை செய்து முடித்து விட்டார்‌. 


கீர்த்தனாசார்யார்‌ பிறகு நோயுற்றுப்‌ படுக்கையில்‌ 
இருந்தபோது அவர்‌ வீட்டுக்குப்‌ போய்ப்‌ பார்த்தேன்‌. 
மாதவப்பெருமாள்‌ கோவிலில்‌ அவர்‌ நடத்திவந்த ஸ்ரீராம நவமி 
உத்ஸவ சமயம்‌ அது; அவரே கட்டளையிட அந்த உத்ஸவத்தில்‌ 
ஒருநாள்‌ பாடினேன்‌. கேட்டு மனமார ஆசீர்வதித்தார்‌. 


1922ல்‌ மயிலை அறுபத்துமூவர்‌ உத்ஸவ பஜனைக்கு நான்‌ 
வந்தேன்‌. பஜனை விஷயத்தில்‌ எனக்கும்‌, போலீஸ்‌ உதவிக்‌ 
கமிஷனர்‌ (ரிடையர்டு) ஏ. கிருஷ்ணஸ்வாமி அய்யருக்கும்‌ கருத்து 
வேற்றுமை ஏற்பட்டது. தேவாரத்தைத்‌ தவிர வேறொன்றும்‌ 
பாடக்கூடாதென்றும்‌, “அதுவும்‌ தேவாரப்பாடசாலையில்‌ 
முறையாய்ப்‌ பயின்றிருக்க வேண்டும்‌ என்றும்‌ அவருடைய கட்சி. 
தேவாரம்‌ பாடின சமயாசார்யர்கள்‌ நட்ட சைவப்‌ பயிர்‌ தழைக்க 
வளர்த்த ஸ்ரீராமலிங்க ஸ்வாமிகள்‌, நீலகண்டதாஸர்‌ போன்றோரின்‌ 
நெஞ்சையள்ளும்‌ பக்திப்‌ பாடல்களைப்‌ பாடக்கூடாது என்பது 
சைவப்‌ பயிரையே அழிப்பது போலாகும்‌ என்பது என்‌ கட்சி. என்‌ 
கட்சியே சரியென்று ஸ்ரீமான்கள்‌: டி.ஆர்‌. வெங்கட்ராம 
சாஸ்திரிகள்‌. ஏ. ரங்கஸ்வாமி அய்யங்கார்‌, சத்யமூர்த்தி முதலனாவர்‌ 
வாதிட்டும்‌, கிருஷ்ணஸ்வாமி அய்யருடைய அதீதமான தேவார 
பக்தி அதை ஒப்புக்‌ கொள்ளவில்லை. கடைசிவரையில்‌ அவருக்கு 
என்மீது ஒருபுறம்‌ கோபம்‌ இருந்தாலும்‌, என்னிடம்‌ நிறைந்த 
அபிமானமும்‌ இருந்தது. ..... 


ஒருசமயம்‌ பங்குனி உத்தரத்‌ திருவிழாவின்போது 
தெருவடைத்து ஜனங்கள்‌ என்‌ பஜனையில்‌ திளைத்து வருவதைக்‌ 
கண்ட அதே கிருஷ்ணஸ்வாமி அய்யர்‌, '*தனிப்பட்ட ஒருவரின்‌ 


50 


இந்த பஜனைக்கு அளவற்ற கூட்டம்‌ வருகிறது; ஏராள பண 
வசூலும்‌ ஆகிறது. நாம்‌ மெனக்கிட்டு வரவழைக்கும்‌ தேவார 
கோஷ்டிக்கு தலைக்கு ஐம்பது ரூபாய்‌ கூடத்‌ தேறுவதில்லையே”” 
என்று கபாலீசுவரர்‌ தேவஸ்தான டிரஸ்டிகளிடம்‌ காரசாரமாய்‌ 
பேசிக்கொண்டிருந்ததாய்‌ என்‌ காதில்‌ விழுந்தது. 


அன்று முதல்‌: இன்றுவரை மயிலையில்‌ மார்கழி 
மாதத்திலும்‌, பங்குனி உத்திரத்திருவிழாவிலும்‌ மகாசிவ 
ராத்திரியின்‌ போதும்‌, அறுபத்து மூவர்‌ உற்சவத்தில்‌ 
பிக்ஷாடனத்தன்றும்‌ நான்‌ நடத்தி வரும்‌ பஜனையில்‌ கலந்து 
மகிழாத சங்கீத  வித்வான்‌௧ள்‌, ரசிகப்‌ பெருமக்களில்லை. 
எத்தனையோ ஆயிரமாயிரம்‌ ஜனங்கள்‌ - கேட்டு மகிழ்ந்‌ 
திருக்கிறார்கள்‌. இது இந்த அடிமைக்கு ஆண்டவன்‌ அளித்த 
திருவருளன்றி வேறில்லை. 


அலை - 26 
திருவையாறு ஸப்த ஸ்தான விழா 


திருவையாறு ஸப்த ஸ்தான விழாவில்‌ 1912 முதல்‌ 1957 
வரையில்‌ 45 வருஷகாலம்‌ என்‌ பஜனை விடாமல்‌ நடந்து வந்தது. 
திருவையாறு, திருப்பழனம்‌, திருச்சோற்றுத்துறை, திருவேதிகுடி, 
திருக்கண்டியூர்‌, திருப்பூந்துருத்தி, திருநெய்த்தானம்‌ ஆகிய ஏழு 
க்ஷேத்திரப்‌ பல்லக்குகளும்‌ திருவையாறு வடக்கு வீதியில்‌ வரும்‌ 
போது கண்கொள்ளாக்‌ காட்சியாக இருக்கும்‌. ஐயாறப்பன்‌ இன்று 
காலை 6 மணிக்குத்‌ திருவையாற்றிலிருந்து புறப்பட்டால்‌ மறுநாள்‌ 
காலை 8 அல்லது 10 மணிக்கு யதாஸ்தானத்துக்கு வந்து 
சேருவார்‌. சற்றேறக்குறைய 15 மைல்‌ தூரமும்‌ பகலில்‌ 
வெய்யிலையும்‌, இரவில்‌ உறக்கத்தையும்‌ லட்சியம்‌ செய்யாமல்‌ 
திரளான அன்பர்கள்‌ கூட்டம்‌ தொடர்ந்து என்‌ பஜனையுடன்‌ 
வந்துகொண்டிருக்கும்‌. 


51 


அப்போது, பாபநாசத்தை அடுத்த உத்தமதானபுரத்தில்‌ 
என்‌ ஜாகை இருந்தது. ஸப்த ஸ்தானத்துக்கு முதல்‌ நாள்‌ மாலை 5 
மணிக்கு நானும்‌ என்‌ . தமையனாரும்‌ மட்டுமே ஜாலரைக்‌ 
கொட்டிக்கொண்டு புறப்படுவோம்‌. பாபநாசம்‌ ஸ்டேஷன்‌ 
போவதற்குள்‌ 150பேர்‌ சேர்ந்து விடுவார்கள்‌. பசுபதி கோவிலில்‌ 
ஸ்டேஷனில்‌ இறங்கும்போது 300 பேராகிவிடும்‌, குறுக்கே 
நாலரை மைல்‌ நடந்து திருச்சோற்றுத்துறை சேருவோம்‌. அவ்வூர்‌ 
பிரமுகர்‌ கணேசன்‌ அத்தனை பேருக்கும்‌ அமுதளித்து மகிழ்வார்‌. 
எல்லோரும்‌ குடமுருட்டி மணலில்‌ படுத்து உறங்குவோம்‌. 


திருவையாற்றில்‌ ஸ்வாமி புறப்பாட்டுக்கு முன்‌ 
அதிர்வேட்டுச்‌ சத்தம்‌ கேட்டதும்‌, ஸ்நானம்‌ செய்து விட்டு, 
வேஷ்டியை உதறிக்‌ கட்டிக்கொண்டு கிளம்புவோம்‌. திருவையாறு 
மேலக்கோபுரவாசலை அடைகையில்‌ கூட்டம்‌ ஆயிரம்‌ பேருக்குக்‌ 
குறையாது. அங்கு ஏற்கனவே சிவன்‌ பஜனையைக்‌ 
கேட்பதற்கென்று பல்லாயிரம்‌ பக்தர்கள்‌ குழுமிக்‌ காத்திருப்பர்‌. 


நாகை ஆடிப்பூரம்‌. 2 


இதேமாதிரி நாகை ஆடிப்பூர பஜனையும்‌ 1912 முதல்‌ 1930 
வரையில்‌ 19 வருஷகாலம்‌ நடந்தது. நீலாயதாட்சி 
ஆடிப்பூரபஜனை மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து, மறுநாள்‌ காலை 
5 மணிக்கு முடியும்‌, முஸ்லிம்கள்‌ உட்பட சுமார்‌ ஏழாயிரம்‌ 
ஜனத்துக்குக்‌ குறையாது. 

நாகைப்பட்டினம்‌ அந்நாளில்‌ குபேரப்‌ பட்டிணமாய்த்‌ 
திகழ்ந்தது. அப்போது அங்கு ரயில்வே ஒர்க்ஷாப்‌ இருந்ததால்‌, 
சுமார்‌ 7,000 தொழிலாளர்‌ குடும்பங்கள்‌ சுற்று வட்டாரத்தில்‌ 
வாழ்ந்து வந்தன. 150 வக்கீல்கள்‌, 50க்குக்‌ குறையாத வக்கீல்‌ 
குமாஸ்தாக்கள்‌, ரயில்வே உத்தியோகஸ்தர்கள்‌ எல்லோருமே 
திரண்டு வந்து மகிழ்வார்கள்‌. 


பிறகு சென்னை வாசமும்‌, சினிமா பிரவேசமும்‌ 
இவைகளுக்குத்‌ தடையாயின. அதற்குப்‌ பதில்‌ மயிலை கபாலி 


52 


கோவில்‌ அறுபத்து மூவர்‌ உற்சவத்திலும்‌, மார்கழி மாதத்திலும்‌ 
எனது பஜனை கைங்கர்யம்‌ தொடர்ந்து பிரபலமாய்‌ நடந்து 
வரலாயிற்று. 


அலை - 27 
எனது பட்டண்ப்‌ பிரவேசம்‌ 
எனது சென்னை .. வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாய்‌ 
அமைந்தவர்‌ உதார புருஷர்‌ ஏ.கே. ராமச்சந்திரய்யர்‌. அவர்‌ தான்‌ 


1922ல்‌ முதன்‌ மூதலாகச்‌ சென்னையில்‌ மயிலை உத்ஸவ 
பஜனைக்கு அழைத்தார்‌. 


நாகையில்‌ எண்பத்தைந்து வயது யுவராய்‌ ராஜரிஷி 
ஜனகரைப்‌ போல்‌ வாழ்ந்துகொண்டிருந்த வக்கீல்‌ என்‌. 
மகாதேவய்யர்‌, அவ்வருஷம்‌ மயிலை அறுபத்து மூவர்‌ 
திருவிழாவில்‌ என்‌ பஜனை இருந்தால்‌ சிறப்பாயிருக்கும்‌ என்று 
அபிப்ராயப்பட்டார்‌. உடனே வக்கீல்‌ கே.கே. சுந்தரய்யர்‌ 
சென்னைக்கு டிக்கெட்‌ வாங்கிக்‌ கொடுத்து நான்‌ சேரவேண்டிய 
விலாசத்தையும்‌ தந்து, நாகையில்‌ என்னை ரயிலேற்றி அனுப்பி 
வைத்தார்‌. கொடியேற்றத்துக்கு முதல்‌ நாள்‌ காலை 8 மணி 
சுமாருக்கு மயிலை வடக்கு மாட வீதியில்‌ உள்ள ராமச்சந்திரய்யர்‌ 
ஜாகைக்குப்‌ போய்ச்சேர்ந்தேன்‌. அப்போது அவர்‌ 10-15 
நண்பர்களுடன்‌ கோலாகலமாய்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. 


பாபநாசம்‌ சிவனைப்‌ பற்றியும்‌, அவரது பஜனையைப்‌ 
பற்றியும்‌ முன்பின்‌ பார்த்திராதவர்களும்‌ கேட்டிராதவர்களும்‌ 
பெருமையாய்‌. சர்ச்சை பண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌. '*நான்‌ 
தான்‌ அந்த சிவன்‌!'' என்று சொல்லிக்கொள்ள சங்கோஜப்பட்டுக்‌ 
கொண்டு, ஒரு மூலையில்‌ உட்கார்ந்திருந்தேன்‌. அகஸ்மாத்தாக 
அங்கு வந்த வக்கீல்‌ வைத்தியநாதய்யர்‌ என்னைப்‌ பார்த்துவிட்டு 
“சிவனே, எப்போ ஐயா வந்தீர்‌?'' என்று விசாரித்தார்‌. அதைக்‌ 
கேட்ட ராமச்சந்திரய்யர்‌, “ups மனுஷர்‌ விவரம்‌ சொல்லக்‌ 


53 


கூடாதோ? ,ஊமை மாதிரி உட்கார்ந்திருக்கிறீரே!'' என்று சொல்லி 
என்னை ஏற. இறங்கப்‌ பார்த்துவிட்டு, மேலே ஒன்றும்‌ 
சொல்லாமல்‌ 'விர்‌'ரென்று உள்ளே போய்விட்டார்‌. 


நான்‌ திருக்குளத்தில்‌ ஸ்நானம்‌ செய்து, கோவிலுக்குப்‌ 
போய்‌ தரிசனம்‌ செய்து விட்டு, ராமச்சந்திரய்யர்‌ வீட்டுக்கு வந்து 
திண்ணையில்‌ -உட்கார்ந்திருந்தேன்‌. அரைமணி நேரம்‌ கழித்து, 
ஆபீசுக்குப்‌ போக வாசலில்‌ வந்த ராமச்சந்திரய்யர்‌ காரில்‌ ஏறும்‌ 
போது என்னைப்‌ பார்த்தார்‌. அங்கு நின்ற பையனிடம்‌, ''பட்டா! 
இவரை உள்ளே அழைத்துக்கொண்டு போய்‌ சாப்பாடு 
பண்ணிவை'' என்று சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டார்‌. உள்ளே 
சென்று பூஜா கிரஹத்தைப்‌ பார்த்ததும்‌ பரவசமடைந்தேன்‌. 
லட்சுமியைப்‌ போலிருந்த ராமச்சந்திரய்யரின்‌ பார்யை 
(டி.ஆர்‌. வேங்கடராம சாஸ்திரிகளின்‌ புதல்வி) இலை போட்டு 
அமுதளித்து உபசரித்தார்‌. 


மறுநாள்‌ கொடியேற்றி, ஸ்வாமி புறப்பாடு ஆயிற்று. இரவு 
10 மணிக்கு ஸ்வாமி வீதியுலா. தரிசனம்‌ செய்யப்‌ புறப்பட்ட 
ராமச்சந்திரய்யர்‌ என்னைப்‌ பார்த்து, ''ஏங்காணும்‌, பஜனைக்குப்‌ 
புறப்படவில்லையா?'' என்றார்‌. 'ச்ருதிக்கு ஒரு ஹார்மோனியம்‌ 
மட்டும்‌ இருந்தால்‌ தேவலை'' என்றேன்‌. ''பட்டா! நம்ம 
ஹார்மோனியத்தை நீயே எடுத்துக்‌ கொண்டு போ'' என்று 
சொல்லி, ஸ்வாமி புறப்பாடு ஆனதும்‌ தரிசனம்‌ செய்துவிட்டு வீடு 
திரும்பிப்‌ படுத்துக்கொண்டு விட்டார்‌. ஸ்வாமி வீட்டு வாசலுக்கு 
வந்தபோது வெளியே வந்தார்‌. '*சிவன்‌ பஜனைக்குச்‌ சிறிது நேரம்‌ 
வரக்கூடாதா?'' என்றார்‌ ஆடிட்டர்‌ ராஜமைய்யர்‌. “osu 
பைத்தியமாவது பஜனை செய்வதாவது! நாம்‌ கேட்கவாவது! அது 
எங்கேயாவது போயிருக்கும்‌!'' என்றார்‌ ராமச்சந்திரய்யர்‌. 
அதோ தெற்கு வீதிக்‌ கோடியில்‌ தெரியும்‌ கூட்டம்‌ தான்‌ சிவன்‌ 
பஜனைக்‌ கோஷ்டி'' என்றார்‌ ராஜமய்யர்‌. “போ ஐயா, அது 
தேவாரக்‌ கோஷ்டியாயிருக்கும்‌!'' என்று ராமச்சந்திரய்யர்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்கையில்‌, தேவார கோஷ்டி அந்த வீட்டு 
வாசலுக்கே வந்து விட்டது. அதில்‌ பத்துப்‌ பதினைந்து பேர்தான்‌ 


54 


இருந்தார்கள்‌ இதைப்பார்த்து மேலே எதுவும்‌ சொல்லாமல்‌ 
திரும்பப்‌ படுத்துக்கொள்ளப்‌ போய்‌ விட்டார்‌ ராமச்சந்திர அய்யர்‌. 


அரைமணி நேரத்துக்குப்‌ பின்‌ வீட்டு வாசலில்‌ வந்து நின்ற 
ஜனக்கூட்டத்தின்‌ ‘any ஹர, மகாதேவ'' என்ற நாம கோஷத்தைக்‌ 
கேட்டு, ராமச்சந்திரய்யர்‌ குடும்பத்துடன்‌ “கலந்து கொண்டார்‌. 
கோபுர வாசலையடைந்து மங்களம்‌ பாடும்போது இரவு ஒன்றரை 
மணியாகிவிட்டது. ராமச்சந்திரய்யர்‌ அதுவரை இருந்து என்னை 
அழைத்துக்‌ கொண்டு வீடு சேர்ந்தார்‌. மூன்றாம்‌ திருநாள்‌ அதிகார 
நந்தி. புறப்பாடுக்கும்‌ அன்புடன்‌ என்னை அழைத்து வந்தார்‌. ஸ்ரீ 
கல்பவல்லி சமேத கபாலியிடம்‌ பரம பக்தியுள்ள ராமச்சந்திர 
அய்யர்‌ நெற்றி நிறைய திருநீற்றொளி வீச ஆனந்தமாகப்‌ 
பிரகாசித்தார்‌. பஜனை. ஆரம்பமாயிற்று. ஜனக்‌ . கூட்டம்‌ 
தெருவடைத்துத்‌ திரண்டு இருந்தது. பதினாயிரம்‌ பேருக்குக்‌ 
குறையாது. கொளுத்தும்‌ வெய்யிலையும்‌ பாராட்டாது, உலகை 
மறந்து, உணவையும்‌ மறந்து ஜனங்கள்‌ பஜனாம்ருதத்தில்‌ 
திளைத்து இருந்தார்கள்‌. இம்மாதிரி அத்திருவிழாவில்‌ நான்கு 
நாள்‌ பஜனை நடந்தது. சாந்தமானதும்‌ வைதிகமானதுமான 
ஒன்பதாம்‌ திருநாளன்று மாலை ஆறரை மணிக்கு பிட்சாடனர்‌ 
புறப்பாடு நடந்தது. நான்‌ திருவல்லிக்கேணி வரையில்‌ 
கடற்கரையில்‌ நடந்து சென்று காற்று வாங்கி விட்டு, 7 மணிக்கு 
மேல்‌ மயிலை தேரடிக்கு வந்தேன்‌. ஸ்வாமி கீழ வீதி 
தாண்டிவிட்டார்‌. கடல்‌ போன்ற பக்த கோடிகள்‌ சிவன்‌ 
பஜனைக்காகக்‌ காத்து நிற்பதைக்‌ கண்டு நெஞ்சம்‌ துணுக்குற்றது. 
நான்‌ செய்த தப்பிதத்துக்கு ஏற்றாற்‌ போல்‌, பாட முடியாமல்‌ 
தொண்டை கட்டிக்‌ கொண்டுவிட்டது. சத்தமே வரவில்லை. 
என்னையுமறியாமல்‌ கண்ணீர்‌ வடித்தேன்‌. கபாலியைப்‌ 
பிரார்த்தித்துக்கொண்டு 4 ச்ருதியை நாலரை சுருதி ஆக்கிக்‌ 
கொண்டு பாட ஆரம்பித்தேன்‌. இந்தத்‌ தந்திரம்‌ மந்திரம்‌ போல்‌ 
பலித்துப்‌ பிரமாதமாய்‌ அமைந்து விட்டது. இரவு பன்னிரண்டரை 
மணிக்கு மங்களம்‌ பாடி பஜனை முடிந்தது. 


55 


இதன்‌ பின்னர்‌ டி.ஆர்‌.வேங்கடராம சாஸ்திரிகள்‌, ஏ. ரங்க 
ஸ்வாமி அய்யங்கார்‌, ஏ.ஜி.என்‌.வி.ராகவன்‌ ஆகியோர்‌ 
வீடுகளிலும்‌, ஆலயத்துக்குள்‌ விடாயாற்றியின்‌ போது ஒருநாளும்‌ 
பாட ராமச்சந்திரய்யர்‌ ஏற்பாடு செய்தார்‌. எங்கும்‌ ரஸிகர்களும்‌ 
ஞானஸ்தர்களும்‌ கூடிக்‌ குதூகலித்து, என்னைப்‌ பாராட்டி 
ஆசீர்வதித்தனர்‌. 

திருவிழா முடிந்த பிறகு ஒரு நாள்‌ ஊருக்குப்‌ போக 
உத்தரவு கேட்டேன்‌. அப்போது அங்கு கூடியிருந்த 20,30 
பெரியோர்கள்‌ என்னைப்‌ பற்றி ஆகோஷமாய்ப்‌ பேசினார்கள்‌. 
அப்போது ஏ.கே.ராமச்சந்திரய்யர்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
இன்னமும்‌ என்‌ காதில்‌ ஒலித்துக்‌ கொண்டிருக்கின்றன: 


“எங்கள்‌ வைத்தியநாதய்யர்‌, பாபநாசம்‌ சிவன்‌ பஜனை 
என்றதும்‌ சிவனபைபற்றி ஒருவிதமாய்‌ : என்‌ மனதில்‌ 
உருவகப்படுத்தியிருந்தேன்‌. ஐம்பது வயதானவராக 
இருப்பார்‌.உடலெல்லாம்‌ விபூதி - ருத்திராட்சமாயிருக்கும்‌. பஞ்ச 
கச்சத்துடன்‌ பரங்கிப்பழம்‌, போலிருப்பார்‌. கூட இரண்டு மூன்று 
சிஷ்யர்களாவது. இருப்பார்கள்‌ என்றெல்லாம்‌ கற்பனை 
செய்துகொண்டிருந்த எனக்கு, ஒரு சட்டையோ, பெட்டி 
படுக்கையோ கூட இல்லாமல்‌, நாலு முழத்‌ துணியுடன்‌ பித்துக்குளி 
மாதிரி என்‌ வீட்டுக்கு வந்து ஒரு மூலையில்‌ உட்கார்த்திருந்த 
இவரைச்‌ சிவன்‌ என்று என்‌ மனம்‌ ஏற்கவில்லை. இவர்‌ பஜனை 
செய்வார்‌ என்று சொன்ன போது எனக்குப்‌ பரிகாசமாயிருந்தது. 
முத்துரங்க முதலியார்‌ சொன்னபடி இவருடைய எளிய 
நடையுடைகளே இவருடைய பெருமையைக்‌ காட்டுகிறது!” 
என்று புகழ்ந்து ரூ.500 சன்மானம்‌ செய்து சினேகிதர்களுடன்‌ 
என்னை ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள்‌. இது முதல்‌ கபாலியும்‌ 
கற்பகவல்லியும்‌ என்னை ஆட்கொண்டு அருகிலேயே அழைத்து 
வைத்துக்‌ கொண்டிருப்பது நான்‌ செய்த பாக்கியமே. 


Hee 


56 


